


உலகெங்குமுள்ள வேதாகம ஆசிரியர்களுக்கும்‌ 
பிரசங்கிகளுக்குமான செயல்முறை உதவி 





0வதாகமத்தைக்‌ 
கற்பித்தல்‌ 


உலகெங்குமுள்ள வேதாகம 
ஆசிரியர்கள்‌, பிரசங்கிமார்களுக்கான 
நடைமுறை உதவி 


எழுதியவர்‌ 
டேவிட்‌ ஸ்பிரவுஸ்‌ 


Teaching the Bible 
© David Sprouse/ The Good Book Company 2015 


© 2019 தமிழ்‌ மொழிபெயர்ப்பு, கொழும்பு இறையியல்‌ கல்லூரி 
Tamil Translation © 2019 by Colombo Theological Seminary 


சகல பதிப்புரிமையும்‌ ஆக்கியோனுக்கே உரியது. ஆக்கியோனின்‌ எழுத்து 
மூல அனுமதியின்றி இந்நூலின்‌ எப்பாகமும்‌ எவ்விதத்திலும்‌ 
பிரித்தெடுக்கப்படவோ, இலத்திரனியல்‌ மூலங்களுக்கூடாகவோ பிரதி 
பண்ணப்படவோ கூடாது. 


ISBN 978-955-3640-13-0 


Colombo Theological Seminary, 189, Dutugemunu Street, 
Kohuwela 
Sri Lanka 
http://ww Ww.cts.lk 


பொருளடக்கம்‌ 


வேதாகமத்தைக்‌ கற்பித்தல்‌: ஒPP வழிகாட்டித்தொடர்‌ நூலிற்குள்‌ 
உங்களை வரவேற்கிறோம்‌ 


1. 


ச குத்தா 19 


9. 


வேதாகமம்‌ என்றாலென்ன? 

வேதாகமத்தைக்‌ கற்றுக்கொடூங்கள்‌ 

முழு வேதாகமத்தையும்‌ கற்றுக்கொடூங்கள்‌ 
ஜெபியுங்கள்‌ 

ஒரு பிரசங்கத்தை அல்லது பேச்சை தயார்‌ செய்வது 
எப்படி? 


கற்றுக்கொள்ளுங்கள்‌: குறித்த வேதப்பகுதியைப்‌ புரிந்து 
கொள்வது எப்படி? 


திட்டமிடுங்கள்‌: குறித்த வேதப்பகுதியிலிருந்து ஒரு 
பிரசங்கத்தை திட்டமிடுவது எப்படி? 


கற்றுக்கொடுங்கள்‌: குறித்த வேதப்பகுதியிலிருந்து ஒரு 
பிரசங்கத்தை அல்லது பேச்சை எழுதுவது எப்படி? 


பயிற்சி வரைகோடுூ 


10. பிரசங்கியுங்கள்‌ 


11. முக்கிய விடயம்‌: வேதாகமத்தைக்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 


பயிற்சி உதாரணம்‌ 





வரவேற்கிறோம்‌ 


வேதாகமத்தைக்‌ கற்பித்தல்‌: 


PPP வழிகாட்டித்தொடர்‌ நூலிற்குள்‌ 
உங்களை வரவேற்கிறோம்‌ 


இந்தப்‌ புத்தகத்தில்‌ வேதாகமத்தை எப்படிக்‌ கற்றுக்கொண்டு, 
பிரசிங்கிப்பது என்பதை நாம்‌ கற்றுக்கொள்வோம்‌. ஆனால்‌, 
தேவனுக்கும்‌ உங்கள்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்பவர்களுக்கும்‌ அதைவிட 
அதிக முக்கியமான இன்னொன்றுள்ளது - அது உங்கள்‌ 
வாழ்க்கையை நீங்கள்‌ வாழும்‌ விதமாகும்‌. நமது வாழ்க்கையையும்‌ 
அத்துடன்‌ நமது கற்பித்தலையும்‌ குறித்து நாம்‌ கவனமாக இருக்க 
வேண்டும்‌. 


1 தீமோத்தேயு 4:12-16 இப்படிக்‌ கூறுகிறது: 


“உன்‌ இளமையைக்‌ குறித்து ஒருவனும்‌ உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு 
நீ வார்த்தையிலும்‌, நடக்கையிலும்‌, அன்பிலும்‌, ஆவியிலும்‌, விசுவாசத்திலும்‌, 
கற்பிலும்‌, விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. “நான்‌ வருமளவும்‌ வாசிக்கிறதிலும்‌, 
புத்தி சொல்லுகிறதிலும்‌, உபதேசிக்கிறதிலும்‌ ஜாக்கிரதையாயிரு. “மூப்பராகிய 
சங்கத்தார்‌ உன்மேல்‌ கைகளை வைத்தபோது தீரக்கதரிசனத்தினால்‌ உனக்கு 
அளிக்கப்பட்ட வரத்தைப்‌ பற்றி அசதியாயிராதே. "நீ தேறுகிறது யாவருக்கும்‌ 
விளங்கும்படி இவைகளைச்‌ சிந்தித்துக்‌ கொண்டு, இவைகளிலே நிலைத்திரு. 
“உன்னைக்‌ குறித்தும்‌, உபதேசத்தைக்‌ குறித்தும்‌ ஏச்சரிக்கையாயிரு. 
இவைகளில்‌ நிலைகொண்டிரு, இப்படிச்‌ செய்வாயானால்‌, உன்னையும்‌ உன்‌ 
உபதேசத்தைக்‌ கேட்பவர்களையும்‌ இரட்சித்துக்‌ கொள்ளுவாய்‌. 


எபேசுவில்‌ சபையை வழிநடத்திய தீமோத்தேயுவுக்கு பவுல்‌ இதை 
எழுதினார்‌. இந்த வசனங்கள்‌ எல்லா சபை மேய்ப்பர்களுக்கும்‌, 
பிரசங்கிமார்களுக்கும்‌ மிக முக்கியமான அறிவுறுத்தல்களை 
வழங்குகின்றன. வசனங்கள்‌ 13-15ல்‌ பவுல்‌ ஒரு சபை குருவின்‌ 
பணியைக்‌ குறித்துப்‌ பேசுகிறார்‌: அவர்‌ சபை மக்களுக்கு 


5 


வரவேற்கிறோம்‌ 


வேதாகமத்தை வாசித்து அதன்பின்‌ அதை  பிரசங்கிக்கவும்‌, 
கற்றுக்கொடுக்கவும்‌ வேண்டும்‌. வசனங்கள்‌ 12 மற்றும்‌ 16ல்‌ பவுல்‌ 
வேதத்தைப்‌ போதிப்பவரின்‌ வாழ்க்கையைக்‌ குறித்துப்‌ பேசுகின்றார்‌. 


உ ஒரு வேதாகம ஆசிரியர்‌ எந்த வழிகளில்‌ உதாரணமாமிருக்க வேண்டும்‌? 
(வச.12). 

உ ஒரு வேதாகம ஆசிரியர்‌ ஏதைக்குறித்து கவனமாக இருக்க வேண்டும்‌? 
(வச.16). 


தீமோத்தேயு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டுமென்று பவுல்‌ 
கூறுகிறார்‌. வேதாகமம்‌ கூறுவதென்னவென்பதைக்‌ சொல்வது 
மட்டுமல்லாமல்‌ அவர்‌ அவருடைய வாழ்க்கையின்‌ மூலம்‌ வேதாகமம்‌ 
கூறுவதைக்‌ காண்பிக்கவும்‌ வேண்டும்‌. 


“உன்னைக்‌ குறித்தும்‌, உன்‌ உபதேசத்தைக்‌ குறித்தும்‌ 
எச்சரிக்கையாயிரு” என்று பவுல்‌ கூறுகிறார்‌. “உன்னைக்‌ குறித்து 
எச்சரிக்கையாயிரு” என்பதற்கு, தேவனுடன்‌ மிக நெருக்கமாக 
நடந்து, வேதாகமம்‌ கூறுவதைப்‌ பின்பற்ற வேண்டுமென்று 
அர்த்தமாகும்‌. “உபதேசத்தைக்‌ குறித்து எச்சரிக்கையாயிரு” 
என்பதற்கு வேதாகமம்‌ கூறுவதை விசுவாசித்து, கவனமாய்க்‌ 
கற்றுக்கொடுக்க வேண்டும்‌ என்று அர்த்தமாகும்‌. 
உங்கள்‌ வாழ்க்கையைக்‌ குறித்து சிந்தித்துப்‌ பார்க்கவும்‌. 
உ உங்கள்‌ வார்த்தைகளில்‌, உங்கள்‌ நடத்தையில்‌, உங்கள்‌ அன்பில்‌, 
உங்கள்‌ விசுவாசத்தில்‌, உங்கள்‌ பரிசுத்தத்தில்‌ நீங்கள்‌ ஏந்த விதமான 
உதாரணமாய்‌ இருக்கின்றீர்கள்‌? 


உ உங்கள்‌ வாழ்க்கையில்‌ மற்றவர்கள்‌ காண்பதென்ன? 


உ உங்கள்‌ போதகத்தில்‌ மக்கள்‌ அறிந்து கொள்வதென்ன? நீங்கள்‌ 
போதிப்பதில்‌ வேதாகமத்துடன்‌ மிக நெருக்கமாக இருக்கின்றீர்களா? 


ஒரு சபை மேய்ப்பராகவோ அல்லது பிரசங்கியாகவோ இருந்து 
தேவனுடைய வசனங்களைப்‌ போதிப்பது மிகவும்‌ அருமையானது! 
ஆனால்‌ அதில்‌ அநேக ஆபத்துக்களும்‌ உண்டு. துரதிஷ்டவசமாக, 
பல சபை மேய்ப்பர்களும்‌, பிரசங்கிகளும்‌ அவர்களுடைய 
வாழ்க்கையைக்‌ குறித்து கவனம்‌ செலுத்துவதில்லை. அவர்கள்‌ 
தேவனுடன்‌ நெருங்கி வாழ்வதில்‌ கவனம்‌ செலுத்துவதில்லை. 


வரவேற்கிறோம்‌ 


தேவனுடன்‌ நேரம்‌ செலவிடுதல்‌ 

உங்கள்‌ வாழ்க்கையில்‌ மிக முக்கியமான உறவு தேவனுடனான 
உறவாகும்‌. நங்கள்‌ அதில்‌ கவனம்‌ செலுத்தாவிடில்‌ 
ஆபத்திலிருப்பீர்கள்‌. அநேக பிரசங்கிமார்கள்‌ ஓர்‌ பிரசங்கத்தைத்‌ 
தயாரிப்பதற்கு வேதாகமத்தை மட்டுமே வாசிப்பார்கள்‌. அவர்கள்‌ 
மிகவும்‌ சுறுசுறுப்பாய்‌ இருப்பார்கள்‌. ஆனால்‌, ஜெபிக்க மாட்டார்கள்‌. 
ஒவ்வொரு நாளும்‌ வேதாகமத்தை வாசிப்பதிலும்‌, தனியாக 
ஜெபிப்பதிலும்‌ நேரத்தை செலவிடுவதை உறுதி செய்து கொள்ளவும்‌. 


தேவனுடைய சத்தத்தைக்‌ கேட்பதற்கு நீங்கள்‌ வேதாகமத்தை 
வாசிக்க வேண்டும்‌. இது கற்கும்‌ நேரமல்ல. இது உங்கள்‌ பரம 
தகப்பனுடனான உங்கள்‌ உறவை ஆழமாக்கிக்‌ கொள்வதற்கானது 
ஆகும்‌. நீங்கள்‌ வேதாகமத்தை வாசிக்கும்போது உங்கள்‌ 
பிரசங்கத்தையோ அல்லது மற்ற மக்கள்‌ கேட்க வேண்டியதையோ 
குறித்துச்‌ சிந்திக்க வேண்டாம்‌. தேவன்‌ உங்களுடன்‌ பேசுவதைக்‌ 
கவனமாய்க்‌ கேளுங்கள்‌. 


தேவன்‌ எவ்வளவு பெரியவரென்பதையும்‌, நீங்கள்‌ எவ்வளவு பாவம்‌ 
நிறைந்தவர்‌ என்பதையும்‌ வாசியுங்கள்‌. நீங்கள்‌ மன்னிக்கப்‌ 
படூவதற்காக, உங்கள்‌ பாவங்களுக்கான தண்டனையை அவர்‌ மேல்‌ 
ஏற்று சிலுவையில்‌ மரித்ததின்‌ மூலம்‌ இயேசு உங்களுக்காக 
செய்ததென்னவென்பதை வாசியுங்கள்‌. அவர்‌ மேலும்‌, மக்கள்‌ மேலும்‌ 
அன்பு செலுத்துவதற்கு தேவன்‌ எப்படி உங்களை அழைக்கிறார்‌ 
என்பதை வாசியுங்கள்‌. இயேசு மீண்டும்‌ வருகிறாரென்பதையும்‌, 
நீங்கள்‌ அவரை சந்திப்பீர்களென்பதையும்‌ வாசியுங்கள்‌. 


நீங்கள்‌ பெரியவரல்ல, ஆனால்‌ கிருபையினால்‌ இரட்சிக்கப்பட்ட ஒரு 
பாவி என்பதை நினைக்கும்போது இந்த உண்மைகள்‌ உங்களை 
பெருமை பாராட்டூவதிலிருந்து பாதுகாக்கும்‌. நீங்கள்‌ மிக 
முக்கியமானதொரு பெரிய பிரசங்கியல்ல. ஆனால்‌, தேவனுடைய 


கிருபையும்‌, வல்லமையும்‌ தேவைப்படுமோர்‌ உ தவியற்ற 
பாவியாயிருக்கின்றீர்கள்‌. இந்த உண்மைகள்‌ உங்களை 
அன்பானவராகவும்‌, பரிசுத்‌தமானவராகவும்‌, பேராசை 


இல்லாதவராகவும்‌ இருக்க உங்களுக்கு உதவி செய்யும்‌. 


ஒரு சபையின்‌ மேய்ப்பர்‌, தலைவர்‌ அல்லது பிரசங்கி முதலில்‌ 
தேவனின்‌ குரலைக்‌ கேட்கப்‌ பழக வேண்டும்‌. அவர்கள்‌ 
மற்றவர்களுக்குப்‌ பிரசங்கிக்கும்‌ முன்‌ தங்களுக்குப்‌ பிரசங்கிக்க 
வேண்டும்‌. 


வேதாகமம்‌ என்றாலென்ன? 


1. வேதாகமம்‌ என்றாலென்ன? 


இந்த அதிகாரத்தில்‌ நாம்‌ கற்றுக்கொள்ளப்போவது: 
ஈ வேதாகமம்‌ தேவனின்‌ விலைமதிப்பற்ற வார்த்தை. 
உலகத்திலுள்ள மிக அற்புதமான புத்தகம்‌ அதுவே! 


ஈ வேதாகமம்‌ எல்லோருக்கும்‌, எல்லா இடங்களுக்கும்‌ உரியது. 
உ உங்கள்‌ வீட்டிலுள்ள மிகவும்‌ விலையுயர்ந்த பொருளென்ன? 
சங்கீதம்‌ 19:7-11 கூறுகிறது: 


"கர்த்தருடைய வேதம்‌ குறைவற்றதும்‌, ஆத்துமாவை 
உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும்‌, பேதையை 
ஞானியாக்குகிறதுமாமிருக்கிறது. “கர்த்தருடைய நியாயங்கள்‌ செம்மையும்‌, 
இருதயத்தைச்‌ சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை 
தூய்மையும்‌, கண்களைத்‌ தெரிவிக்கிறதுமாயிருக்கிறது. “கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிற பயம்‌ சுத்தமும்‌, என்றென்றைக்கும்‌ நிலைக்கிறதுமாயிருக்கிறது, 
கர்த்தருடைய கற்பனை தூய்மையையும்‌, கண்களைத்‌ 
தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. “அவைகள்‌ பொன்னிலும்‌ பசும்பொன்னிலும்‌ 
விரும்பப்படத்தக்கதும்‌, தேனிலும்‌ தேன்‌ கூட்டிலுமீருந்து ஒழுகும்‌ 
தெளிதேனிலும்‌ மதுரமுள்ளதுமாய்‌ இருக்கிறது. “அன்றியும்‌ அவைகளால்‌ 
உமது அடியேன்‌ எச்சரிக்கப்படுகிறேன்‌. அவைகளைக்‌ 
கைக்கொள்ளுகீறதினால்‌ மிகுந்த பலன்‌ உண்டு. 

இந்த சங்கீதம்‌ தேவனுடைய வார்த்தையை பல வித்தியாசமான 

வார்த்தைகள்‌ மூலம்‌ குறிப்பிடுகிறது - (வேதம்‌, சாட்சி, நியாயம்‌, 

கற்பனை) 

இந்த வார்த்தைகள்‌ யாவும்‌ தேவனுடைய வார்த்தையாகிய 

வேதாகமத்தைக்‌ குறிப்பிடுகின்றன. 


வேதாகமம்‌ என்றாலென்ன? 


சங்கீதம்‌ 19:7-11 வரை நீண்டும்‌ வாசிக்கவும்‌. 
உ. தேவனுடைய வார்த்தையைக்‌ குறித்து இந்த சங்கீதம்‌ கூறுவதென்ன? 


உ தேவனுடைய வார்த்தை பொன்னைப்போலவும்‌, தேனைப்போலவும்‌ 
இருக்கிறதென்று சங்கீதக்காரன்‌ ஏன்‌ கூறுகிறான்‌ (வச.10)? 


அதிகமான தங்கம்‌, அல்லது பணம்‌, அல்லது பொக்கிஷங்களை விட 
வேதாகமம்‌ அதிக விலையுயர்ந்தது (வச.10). வேதாகமத்தை 
வைத்திருப்பது உலகிலேயே மிக விலையுயர்ந்த பொருளை 
வைத்திருப்பதாகும்‌! நீங்கள்‌ அதை வாசிக்கும்போது உண்மையான 
பொக்கிஷத்தைக்‌ கண்டு கொள்ளலாம்‌. தேவனுடைய வார்த்தை 
புத்துணர்வை அல்லது ஆத்துமாவுக்கு ஜீவனைக்‌ கொடுக்கிறது 
(வச.7). அது இருதயத்துக்கு சந்தோஷத்தையும்‌, நம்மை சரியான 
வழியில்‌ நடத்துவதற்கு வெளிச்சத்தையும்‌ கொடுக்கிறது (வச.8). 


நீங்கள்‌ அதிக பசியுடனிருக்கும்போது, உங்களுக்கு சோர்வு ஏற்படும்‌. 
பசியாயிருக்கும்போது சந்தோஷமாய்‌ இருப்பது கடினம்‌. ஆனால்‌ 
இறுதியில்‌ உங்களுக்கு உணவு கிடைக்கும்போது, உங்கள்‌ 
உணர்வை அது மாற்றி உங்கள்‌ உடலுக்கு சக்தியைக்‌ கொண்டு 
வரும்‌. வேதாகமமும்‌ அப்படித்தான்‌. அது தித்திப்பான தேனைப்போல 
(வச.10) நமது ஆத்துமாவுக்கு அதிக நன்மையையும்‌, தேவனுக்காக 
வாழ நமக்கு சக்தியையும்‌ கொடுக்கிறது. 


வேதாகமம்‌ தேவனுடைய வார்த்தை 

நாம்‌ வேதாகமத்தை வாசிக்கும்போது தேவன்‌ நம்முடன்‌ பேசுவதைக்‌ 
கேட்கிறோம்‌. 

அதைக்‌ குறித்து சிந்திக்கவும்‌. அது உங்களுக்கு எப்படியான உணர்வை 
ஏற்படுத்துகின்றது? 

தேவன்‌ பெரியவர்‌ - காணப்படுபவைகள்‌, காணப்படாதவைகளாகிய 
அனைத்தையும்‌ அவரே படைத்தவர்‌. அவரைவிட செவிகொடுப்பதற்கு 
நமக்கு வேறு முக்கியமானவர்‌ எவருமில்லை. நாம்‌ நமது 
வேதாகமத்தை வாசிக்கும்போது தேவன்‌ நம்முடன்‌ பேசுவதைக்‌ 
கேட்கிறோம்‌! 

சங்கீதம்‌ 19:1-6ல்‌ நட்சத்திரங்களும்‌, சந்திரனும்‌, சூரியனும்‌, 
கிரகங்களும்‌ தேவன்‌ எவ்வளவு பெரியவரென்று நமக்குக்‌ கூறுவதை 
நாம்‌ வாசிக்கிறோம்‌. 

தேவனுடைய சிருஷ்டிப்பில்‌ இருந்து தேவன்‌ வல்லமை மிக்கவரும்‌, 
ஞானமுள்ளவரும்‌, மிகவும்‌ பெரியவருமாயிருக்கிறாரென்பதை நாம்‌ 
காண முடியும்‌. ஆனால்‌ வேதாகமத்தில்‌ மட்டுமே நாம்‌ அவர்‌ 


10 


வேதாகமம்‌ என்றாலென்ன? 


எவ்வளவு பரிசுத்தமும்‌, அன்புள்ளவருமாயிருக்கிறார்‌ என்பதைக்‌ 
காண்கிறோம்‌. அவரை எப்படி அறிந்து கொள்வது என்பதை 
வேதாகமத்தில்‌ மட்டுமே நாம்‌ காண்கிறோம்‌. 


வேதாகமம்‌ எல்லோருக்கும்‌ உரியது 

உலகின்‌ அனைத்து இடங்களிலும்‌ நாம்‌ சூரியனை உணரவும்‌, 
நட்சத்திரங்களைப்‌ காணவும்‌ இயலும்‌. அது போலவே வேதாகமம்‌ 
அனைத்து இடங்களிலுமுள்ள அனைத்து மக்களுக்குமுரிய தேவனின்‌ 
நூலாகவிருக்கிறது. வேதாகமம்‌ வெள்ளை மனிதர்களின்‌ அல்லது 
புத்திமான்களின்‌ புத்தகமல்ல. வேதாகமம்‌ அனைவருக்கும்‌ உரியது. 
உலகத்தின்‌ அனைத்துப்‌ பாகங்களிலுமிருந்து வரும்‌ மக்களை 
வேதாகமத்தில்‌ நாம்‌ சந்திக்கிறோம்‌. வேதாகமம்‌ முதலில்‌ எபிரேய 
மற்றும்‌ கிரேக்கு மொழிகளில்‌ எழுதப்பட்டு, மத்தியகிழக்கு, ஆசியா, 
ஆபிரிக்கா, மற்றும்‌ ஐரோப்பாவிலுள்ள மக்களால்‌ வாசிக்கப்பட்டது. 
அது சுமார்‌ 500 ஆண்டூகளுக்கு முன்புதான்‌ ஆங்கிலத்தில்‌ மொழி 
பெயர்க்கப்பட்டது! 

இந்த வசனங்களை வாசித்து, வேதாகமம்‌ எவ்வளவு 
விலைமதிப்பற்றதும்‌, முக்கியமானதுமாயிருக்கிறது என்பதைப்‌ புரிந்து 
கொள்ள தேவன்‌ உங்களுக்கு உதவி செய்யும்படி அவரிடம்‌ 
கேளுங்கள்‌: 


அவருடைய வாயின்‌ வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தைப்‌ 
பார்க்கிலும்‌ அதிகமாகக்‌ காத்துக்‌ கொண்டேன்‌ (யோபு 23:12). 


உமது வேதத்திலுள்ள அதிசயங்களை நான்‌ பார்க்கும்படிக்கு என்‌ கண்களைத்‌ 
திறந்தருளும்‌ (சங்கீதம்‌ 119:18). 


உம்முடைய வசனம்‌ ஏன்‌ கால்களுக்கு தீபமும்‌, ஏன்‌ பாதைக்கு 
வெளிச்சமுமாயிருக்கிறது (சங்கீதம்‌ 119:105). 


தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும்‌ வல்லமையும்‌ உள்ளதரயும்‌! 
இருதயத்தின்‌ நினைவுகளையும்‌, யோசனைகளையும்‌ வகையறுக்கிறதாயும்‌ 
இருக்கிறது (எபிரேயர்‌ 4:12). 


மிகவும்‌ பசியாயிருக்கும்‌ ஒரு மனிதனை நினைத்துக்கொள்ளுங்கள்‌. 
நீங்கள்‌ அவனுக்கு உணவு கொடுக்கிறீர்கள்‌. அவன்‌ அதை 
ஏற்றுக்கொள்கிறான்‌. ஆனால்‌, அதை உண்ணாமல்‌ இருக்கிறான்‌. 
அதை அவன்‌ ஒரு பெட்டியில்‌ போட்டு வைக்கிறான்‌, அதைத்‌ 
தொடவில்லை. ஏழு நாட்களுக்குப்பின்‌ அவன்‌ பசியினால்‌ மரித்துப்‌ 
போனானென்ற செய்தியை கேட்கிறீர்கள்‌. அப்போது நங்கள்‌ “ஏன்‌ 
அந்த மனிதன்‌ நான்‌ கொடுத்த உணவை உண்ணவில்லை” என்று 
நினைப்பீர்கள்‌. 


11 


வேதாகமம்‌ என்றாலென்ன? 


இதைப்போல்தான்‌ அநேக மக்கள்‌ வேதாகமத்தையும்‌ 
பாவிக்கிறார்கள்‌. அவர்களுக்கு ஒரு வேதாகமம்‌ உண்டு. ஆனால்‌ 
அவர்கள்‌ அதை வாசிப்பதில்லை. அவர்கள்‌ தங்கள்‌ கைகளில்‌ 
வேதாகமத்தை வைத்திருப்பார்கள்‌. ஆனால்‌, அதை திறக்க 
மாட்டார்கள்‌! தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு 
ஆகாரமாயிருக்கிறது! நீங்கள்‌ அதை வாசித்தால்‌ மட்டுமே 
போஷிக்கப்பட்டு, உதவி செய்யப்படூவீர்கள்‌. அதை ஒவ்வொரு 
நாளும்‌ வாசிப்பது நல்லது. 


தன்‌ கணவன்‌ மீது அன்பு செலுத்துவதாகக்‌ கூறும்‌ ஒரு பெண்ணை 
கற்பனை செய்யுங்கள்‌. ஆனால்‌ அவள்‌ தன்‌ கணவன்‌ கூறுவதைக்‌ 
கேட்பதில்லை. அவன்‌ பேச ஆரம்பிக்கும்‌ ஒவ்வொரு முறையும்‌ அவள்‌ 
அந்த இடத்தை விட்டுப்‌ போய்‌ விடுகிறாள்‌. அவன்‌ கூறுவதை 
அவளைக்‌ கேட்கப்பண்ண அவன்‌ முயற்சிக்கும்போது அவள்‌ பாட 
ஆரம்பித்து விடுவதால்‌ அவன்‌ கூறுவது அவளுக்குக்‌ கேட்பதில்லை. 
அப்போது அந்த மனிதனுக்கு எப்படியிருக்கும்‌? 

தேவன்‌ கூறுவதைக்‌ கேட்பதற்கு அவருடன்‌ நாம்‌ நேரம்‌ செலவிடாமல்‌ 
இருக்கும்போது அவருக்கு என்ன உணர்வு ஏற்படும்‌? நீங்கள்‌ 
இயேசுவை நேசித்தால்‌ நீங்கள்‌ அவர்‌ கூறுவதைக்‌ கேட்க வேண்டும்‌! 
அவர்‌ கூறுவதை ஒவ்வொருநாளும்‌ கேட்பதற்காக அவர்‌ உங்களுக்கு 
அவருடைய வார்த்தையைக்‌ கொடுத்திருக்கிறார்‌! 


கபக்‌ 
உங்களுக்கிருப்பவைகளில்‌ விலையுயர்ந்தது வேதாகமமா? 


உ வேதாகமத்தை வாசித்து தேவன்‌ கூறுவதைக்‌ கேட்பதற்கு உங்களால்‌ 
ஒவ்வொருநாளும்‌ 15 நிமிடங்கள்‌ செலவிட முடியுமா? 


உ நீங்கள்‌ வேதாகமத்தை வாசித்து எப்படி இன்னும்‌ அதிகமாக 
இயேசுவின்மேல்‌ அன்பு செலுத்தி அவரைப்‌ பின்பற்றலாம்‌ என்பதைக்‌ 
கண்டுபிடிப்பீர்களா? 


12 


ஒரே தேவன்‌, ஒரே உலகம்‌, ஒரே நூல்‌ 


 ஒ (2 


தாகமும்‌ நமக்குக்‌ கிடைத்ததெப்படி? 
தேவன்‌ அவருடைய பரிசுத்த ஆவியானவர்‌ மூலம்‌ சுமார்‌ 40 
வித்தியாசமான மனிதர்களுக்கு 1500 ஆண்டுகளுக்கு 
மேலாக வேதாகமத்தை எழுத உதவினார்‌. 


ஈ பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில்‌ எழுதப்பட்டு, இயேசு 
பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்‌ பூர்த்தி செய்யப்பட்டது. 

ஈ புதிய ஏற்பாடு இயேசு மரித்து, உயிர்த்தெழுந்து 50 
ஆண்டுகளின்‌ பின்‌ பூர்த்தி செய்யப்பட்டது. அது கிரேக்க 
மொழியில்‌ எழுதப்பட்டது. 


ஈ நம்மிடம்‌, மூல நூல்கள்‌ இல்லை, உதாரணமாக, மோசே, 
ஏசாயா, மாற்கு அல்லது பவுல்‌ எழுதியவைகள்‌, ஆனால்‌ 
நம்மிடம்‌ அநேக பிரதிகள்‌ உள்ளதுடன்‌ அவைகளில்‌ சில 
மிகவும்‌ பழமையானவை. 


ஈ பிரதிகள்‌ மிகவும்‌ கவனமாகத்‌ தயாரிக்கப்பட்டன. 
அவைகளை ஓப்பிட்டூப்‌ பார்ப்பதின்‌ மூலம்‌ பிரதிகள்‌ 
எவ்வளவு கவனமாகத்‌ தயாரிக்கப்பட்டன என்பதை நம்மால்‌ 
காண முடிகிறது. 

ஈ எபிரேய, மற்றும்‌ கிரேக்க மொழிகளிலிருந்து அநேக 
வித்தியாசமான மொழிகளுக்கு அவை மொழி 
பெயர்க்கப்பட்டூள்ளன. முழு வேதாகமமும்‌ 500 
வித்தியாசமான மொழிகளுக்கு மேல்‌ மொழிபெயர்ப்பு 
செய்யப்பட்டூள்ளது. புதிய ஏற்பாடு 1300 மொழிகளுக்கு 
அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டூுள்ளது. இன்னும்‌ அநேக 
மொழிபெயர்ப்புகள்‌ தேவையாயிருக்கின்றன. 


ஈ வேதாகமம்‌ தேவனின்‌ வார்த்தை - தேவனே அதன்‌ ஆசிரியர்‌. 
அதன்‌ ஒவ்வொரு வார்த்தையும்‌ உண்மையாயிருக்கிறது. 
நாம்‌ யாவரும்‌ அதை வாசிக்க வேண்டுமென்பதற்காக 
தேவன்‌ வேதாகமத்தை பராமரித்து வந்திருக்கிறார்‌. 
ஜீவனுள்ள தேவனின்‌ உண்மையான வார்த்தைகளென்று 
நாம்‌ அதை நம்ப முடியும்‌. நாம்‌ எதைக்‌ கேட்க 
வேண்டுமென்று தேவன்‌ விரும்புகிறாரோ அதற்கு 
செவிகொடுப்பதை நிச்சயப்படுத்திக்‌ கொள்ளுங்கள்‌. 


13 


வேதாகமத்தைக்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 


2. வேதாகமத்தைக்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 


இந்த அதிகாரத்தில்‌ நாம்‌ கற்றுக்கொள்ளப்போவது: 
ஈ சபையில்‌ நடக்கும்‌ மிக முக்கியமான காரியம்‌ வேதாகமத்தைக்‌ 
கற்றுக்கொடுப்பதாகும்‌. 
ஈ வேதாகமம்‌ நன்றாகக்‌ கற்றுக்கொடுக்கப்படும்போது தேவன்‌ 
மக்களின்‌ வாழ்க்கையை மாற்றுகிறார்‌. 
ஈ வேதாகமத்தை கற்றுக்கொடுப்பது ஓர்‌ கடினமான வேலை - ஒரு 
நல்ல செய்தியைத்‌ தயார்‌ செய்வதற்கு அதிக நேரமெடுக்கும்‌. 


2 தீமோத்தேயு 3:16-17 கூறுகிறது: 


“வேத வாக்கியங்களெல்லாம்‌ தேவ ஆவியினால்‌ அருளப்பட்டிருக்கிறது. 
தேவனுடைய மனுஷன்‌ தேறினவனாகவும்‌, ஏந்த நற்கிரியையும்‌ செய்யத்‌ 
தகுதியுள்ளவனாகவும்‌ இருக்கும்படியாக, "அவைகள்‌ 2 பதேசத்துக்கும்‌, 
கடிந்துகொள்ளுதலுக்கும்‌, சீர்த்திருத்தலுக்கும்‌, நீதியைப்‌ படிப்பிக்குதலுக்கும்‌ 
பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. 


உ வேத வாக்கியங்களைக்‌ குறித்து (வேதாகமம்‌) இந்த வசனங்கள்‌ 
கூறுவதென்ன? 


உ. வேதாகமம்‌ எதற்கு உதவுகிறது? 


வேதாகமத்தைக்‌ கற்பிப்பது மிகவும்‌ முக்கியம்‌ 

உங்கள்‌ நாட்டு ஜனாதிபதி உங்களுக்கு ஒரு செய்தியை 
அனுப்புவதாகக கற்பனை செய்து கொள்ளுங்கள்‌. 
அமெரிக்காவிலுள்ள உங்கள்‌ பணக்கார உறவினரிடமிருந்து ஒரு 
கடிதம்‌ வருகிறது என்று கற்பனை செய்யுங்கள்‌. அதைக்‌ குறித்து 
நீங்கள்‌ மிகவும்‌ உற்சாகமடைவீர்கள்‌. அதை எல்லோருக்கும்‌ நீங்கள்‌ 
கூறுவீர்கள்‌! 

14 


வேதாகமத்தைக்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 


வேதாகமம்‌ தேவனிடமிருந்து உங்களுக்கு வரும்‌ ஒரு கடிதமாகும்‌. 
வேத வாக்கியங்கள்‌ தேவனுடைய செய்தி. அது “தேவ ஆவியினால்‌ 
அருளப்பட்டிருக்கிறது”. உங்கள்‌ வார்த்தைகளைக்‌ குறித்து 
சிந்தியுங்கள்‌. அவை உங்கள்‌ வாயிலிருந்து வருகின்றன. உங்கள்‌ 
மூச்சு அவைகளிலிருக்கின்றது. வேதாகமம்‌ தேவனிடமிருந்து 
வருகிறது. அதன்‌ ஒவ்வொரு வார்த்தையிலும்‌ தேவனின்‌ மூச்சு 
இருக்கிறது. 

அதனால்‌ வேதாகமம்‌ உண்மையும்‌, வல்லமையும்‌, பிரயோஜனமும்‌ 
ஆனது. 


1. வேதாகமம்‌ உண்மையானது 

தேவன்‌ எப்போதாவது ஒரு தவறு செய்வாரா? தேவன்‌ எப்போதாவது 
அவருடைய மனதை மாற்றிக்கொள்வாரா? இல்லை! தேவன்‌ 
பரிசுத்தமும்‌ எப்போதும்‌ சரியானதைச்‌ செய்பவருமாயிருக்கிறார்‌. 
அவர்‌ மாறுவதில்லை. அவர்‌ மாற வேண்டிய அவசியமில்லை - அவர்‌ 
பூரணமானவர்‌! தேவன்‌ கூறுவது அனைத்தும்‌ எப்போதும்‌ 
உண்மையாகவே இருக்கும்‌. நாம்‌ பரிபூரணமானவர்களல்ல. நாம்‌ பல 
விடயங்களில்‌ தவறுகிறோம்‌. எது சரியென்று கண்டூபிடிப்பதற்கான 
ஒரே வழி தேவனுக்கு செவி கொடுப்பதாகும்‌. தேவனுக்கு செவி 
கொடுக்கும்‌ வழி வேதாகமத்தை வாசிப்பது, அல்லது அதற்கு செவி 
கொடுப்பதாகும்‌. 


பல சபைகள்‌ வேதாகமத்திற்குக்‌ கவனமாக செவி கொடுப்பதில்லை. 
அநேக மேய்ப்பர்கள்‌ வேதாகமம்‌ கூறுவதைப்‌ போதிப்பதில்லை. 
அவர்களுக்கு சரியென்று தோன்றுவதை அவர்கள்‌ கூறுகிறார்கள்‌. 
உலகெங்குமுள்ள அநேக சபைகளுக்கு சரியானது எதுவென்று 
தெரியாது. ஏனென்றால்‌ அவை வேதாகமத்திற்குக்‌ கவனமாக செவி 
கொடுக்காதபடியால்‌ அநேக கிறிஸ்தவர்கள்‌ தவறானவற்றை 
சரியென்று நம்பி தவறான காரியங்களைச்‌ செய்கிறார்கள்‌. நீங்கள்‌ 
எப்படி? 


2. வேதாகமம்‌ வல்லமையான து 

தேவன்‌ எப்படி உலகத்தை சிருஷ்டித்தார்‌? ஆதியாகமம்‌ 1:3ல்‌ தேவன்‌ 
“வெளிச்சம்‌ உண்டாகக்கடவது” என்றவுடனே வெளிச்சம்‌ 
உண்டாயிற்று. தேவனுடைய வார்த்தை அதிக வல்லமையுள்ளது. 
முழு உலகமும்‌ தேவனுடைய வார்த்தையின்‌ மூலம்‌ 
உண்டாக்கப்பட்டது! (ஆதியாகமம்‌ 1) தேவனுடைய வார்த்தையின்‌ 
மூலம்‌ மக்கள்‌ இரட்சிக்கப்பட்ட, மாற்றப்படுகிறார்கள்‌. அதிகமாக 
இயேசுவைப்‌ போலாவதற்கு வேதாகமம்‌ மக்களை மாற்றுகிறது. 


மக்கள்‌ இரட்சிக்கப்பட வேண்டுமென்று விரும்புகிறீர்களா? உங்கள்‌ 
சபையிலுள்ள விசுவாசிகள்‌ அதிகமாக இயேசுவைப்‌ போல்‌ மாற 


15 


வேதாகமத்தைக்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 


வேண்டுமென்று விரும்புகிறீர்களா? உங்கள்‌ சபையின்‌ இளம்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ பரிசுத்தமாய்‌ இருக்க வேண்டுமென்று 
விரும்புகிறீர்களா? அப்படியானால்‌ நீங்கள்‌ செய்ய வேண்டியதென்ன? 
நீங்கள்‌ வேதாகமத்தைக்‌ கவனமாகவும்‌, இரக்கத்துடனும்‌ கற்பிக்க 
வேண்டும்‌. தேவனுடைய வார்த்தையே உங்கள்‌ மக்கள்‌ கேட்க 
வேண்டிய மிக முக்கியமான விடயமாயிருக்கிறது. 


3. வேதாகமம்‌ பிரயோஜனமானது 
2 தீமோத்தேயு 3:16ஐ மீண்டும்‌ வாசிக்கவும்‌. 


நீங்கள்‌ மீன்‌ பிடிக்க வேண்டுமானால்‌ அதற்கு ஒரு வலை அல்லது 
மீன்பிடிக்கும்‌ கம்பி உங்களுக்கு தேவைப்படும்‌. நீங்கள்‌ உணவு 
சமைக்க வேண்டுமானால்‌ அதற்கு சில காய்கறிகளும்‌, சமையல்‌ 
பாத்திரங்களும்‌ அவசியம்‌. வேதாகமம்‌ பிரயோஜனமானது. அது 
நமக்கு உதவி செய்கிறது. வேதாகமம்‌ மக்களை தேவனுக்கு 
சேவை செய்ய தகுதிப்படூத்தும்‌ அல்லது தயார்படுத்தும்‌ நான்கு 
வழிகளை 2 தீமோத்தேயு 3:16ல்‌ பவுல்‌ தீமோத்தேயுவுக்குக்‌ கூறுகிறார்‌ 
(வச.17). 


ஈ அது உபதேசத்துக்குப்‌ பிரயோஜனமானது - வேதாகமம்‌ எது 
சரி என்பதை நமக்குக்‌ கூறுகிறது. 


ஈ அது கடிந்து கொள்ளுவதற்குப்‌ பிரயோஜமானது - வேதாகமம்‌ 
எது தவறு என்று நமக்குக்‌ கூறுகிறது. 

ஈ அது சீர்த்திருத்தலுக்குப்‌ பிரயோஜனமானது - வேதாகமம்‌ 
தவறான வழியை விட்டுவிடுவது எப்படியென்று நமக்குக்‌ 
கூறுகிறது. 

ஈ அது நீதியைப்‌ கற்பிப்பதற்குப்‌ பிரயோஜனமானது - வேதாகமம்‌ 
எப்படி சரியான வாழ்க்கை வாழ்வது என்பதை நமக்குக்‌ 
கூறுகிறது. 

வேதாகமம்‌ தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. அது 
உண்மையானது அது வல்லமையுள்ளது. அது பிரயோஜனமானது. 
வேதாகமத்தை வாசிப்பதும்‌, அதை கற்றுக்கொடுப்பதும்‌ மிக 
முக்கியமானதாயிருப்பதுடன்‌, அது அதிக மகிழ்ச்சியைக்‌ 
கொடுக்கிறது. நாம்‌ ஜெபத்துடனும்‌, கவனத்துடனும்‌ வேதாகமத்தைக்‌ 
கற்றுக்கொடுக்கும்போது, மக்கள்‌ இரட்சிக்கப்படூவார்கள்‌ 
விசுவாசிகள்‌ மாற்றப்படூவார்கள்‌ தேவன்‌ ஸ்தோத்தரிக்கப்படூவார்‌! 


16 


வேதாகமத்தைக்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 





வேதாகமத்தைக்‌ கற்றுக்கொடுப்பது கடினமான பணி 


2 தீமோத்தேயு 2:15 கூறுகிறது: 
நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும்‌ சத்திய வசனத்தை நிதானமரய்ப்‌ 
பகுத்துப்‌ போதிக்கிறவனாயும்‌ உன்னைத்‌ தேவனுக்கு முன்பாக உத்தமனாய்‌ 
நிறுத்தும்படி ஜாக்கீரதையாயிரு. 


உ ஏபேசுவில்‌ ஒரு சபைத்‌ தலைவராயிருந்த தீமோத்தேயுவுக்கு பவுல்‌ இதை 
எழுதுகிறார்‌. பவுல்‌ அவரிடம்‌ செய்யும்படி கூறுவதென்ன? 


உ பவுல்‌ ஒரு தொழிலாளியின்‌ உதாரணத்தை உபயோகிக்கிறார்‌. 
வேதாகழத்தைக்‌ கற்பிப்பதைக்‌ குறித்து இது நமக்குக்‌ கூறுவதென்ன? 


முக்கியமான மனிதர்‌ உங்களிடம்‌ ஒரு செய்தியைக்‌ கொடுப்பதாகக்‌ 
கற்பனை செய்யுங்கள்‌. “புதன்கிழமை காலை 6 மணிக்கு சந்தையில்‌ 
இலவசமாக ரொட்டி கிடைக்குமென்று உங்கள்‌ 
கிராமத்திலுள்ளவர்களுக்குக்‌ கூறவும்‌” என்று அவர்‌ கூறுகிறார்‌. 
ஆனால்‌ நீங்கள்‌ வேறொரு கிராமத்தில்‌ இருக்கிறீர்கள்‌. நீங்கள்‌ 
களைப்படைந்திருக்கிறீர்கள்‌. நீங்கள்‌ அந்த செய்தியை அந்த 
கிராமத்தில்‌ போய்‌ கூறவில்லை. அல்லது நீங்கள்‌ அந்த செய்தியை 
வியாழக்கிழமையென்று மாற்றிக்‌ கூறி விடுகிறீர்கள்‌. அது தவறான 
செய்தி! மக்களுக்கு எப்படியிருக்கும்‌? அந்த முக்கியமான மனிதருக்கு 
எப்படியிருக்கும்‌? 


ஒரு பிரசங்கம்‌ நீங்கள்‌ கற்றுக்கொடுக்கும்‌ செய்தியாகும்‌. நீங்கள்‌ 
வேதாகமத்தைப்‌ புரிந்து கொண்டு அதைப்‌ போதிக்க கடுமையாக 
உழைக்காததால்‌ உங்கள்‌ பிரசங்கங்களில்‌ தவறான செய்தியைக்‌ 
கொடுக்கின்றீர்களா? தேவனுடைய செய்தி மிகவும்‌ முக்கியமானது. 
அது மற்றவர்களுக்குத்‌ தெளிவாகக்‌ கடந்து செல்ல வேண்டும்‌. 
இலவச ரொட்டியை விட தேவனுடைய செய்தி சிறந்தது! 


வேதாகம ஆசிரியர்கள்‌ உண்மையுள்ள வேலைக்காரர்களென்று 
பவுல்‌ கூறுகிறார்‌. ஒரு வேலைக்காரன்‌ கடுமையாக உழைக்கும்‌ 
ஒருவனாயிருக்கிறான்‌. வேதாகமத்தைக்‌ கற்பிப்பது கடினமான 
வேலை. அது உங்களை களைப்படையச்‌ செய்கிறது. ஒரு நல்ல 
செய்தியை ஆயத்தப்படுத்த பல மணி நேரமாகும்‌. ஆனால்‌ அநேக 
ஆசிரியர்களும்‌, பிரசங்கிகளும்‌ ஒரு செய்தியைத்‌ தயார்‌ செய்வதற்கு 
ஒரு சில நிமிடங்களையே செலவிடுகிறார்கள்‌. இது நல்லதல்ல. ஒரு 
மனிதன்‌ ஒரு சுவரைக்‌ கட்டுவதாகக்‌ கற்பனை செய்து கொள்ளவும்‌. 
அவன்‌ சோம்பேறி. எனவே அவன்‌ சரியாக அதைக்‌ கட்டாதபடியால்‌ 
அது உடைந்து விழுகின்றது. அவன்‌ ஒரு நம்பகமான 
வேலைக்காரனல்ல. அப்படியான வேலைக்காரனை ஒருவரும்‌ 
வேலைக்கு அமர்த்த விரும்ப மாட்டார்கள்‌! 


17 


வேதாகமத்தைக்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 


“சத்திய வசனத்தை நிதானமாய்ப்‌ பகுத்துப்‌” போதிப்பதற்கு நாம்‌ 
கடுமையாக உழைக்க வேண்டும்‌. ஒரு வாளியில்‌ தண்ணீரை 
தலைகீழாகக்‌ கொண்டு போனால்‌ என்ன நடக்கும்‌? நீங்கள்‌ ஒரு 
வாளியைத்‌ தூக்கிக்‌ கொண்டு போகிறீர்கள்‌. ஆனால்‌ அதை சரியாக 
தூக்கிக்‌ கொண்டு போகவில்லை. அநேக  பிரசங்கிகள்‌ 
வேதாகமத்தைத்‌ தவறான விதத்தில்‌ உபயோகிக்கின்றார்கள்‌. அதை 
அவர்கள்‌ சரியாக விளக்குவதில்லை. அவர்கள்‌ வேதாகமம்‌ 
கூறுவதைக்‌ கேட்பதில்லை. அவர்கள்‌ தாங்கள்‌ கூற நினைப்பதை 
அல்லது மக்கள்‌ கேட்க விரும்புவதைக்‌ கூறுகிறார்கள்‌. இது மிகவும்‌ 
மோசமானது. நாம்‌ வேதாகமத்தை சரியாக விளக்க வேண்டும்‌ - இது 
தேவனுடைய விலைமதிப்பற்ற வார்த்தை. இதற்கு கடுமையான 
உழைப்பும்‌, பல மணிநேர ஆய்வும்‌ அவசியம்‌. நாம்‌ 
தாழ்மையாயிருந்து தேவனிடமிருந்து முதலில்‌ நாம்‌ கற்றுக்கொள்ள 
வேண்டும்‌. அநேக பிரசங்கிகள்‌ பெருமையுள்ளவர்களாய்‌ 
இருக்கிறார்கள்‌. எது சரியென்று அவர்களுக்குத்‌ தெரியுமென்று 
அவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. தேவனை பிரியப்படூத்தும்‌ நல்ல 
பிரசங்கிகளாகவும்‌, ஆசிரியர்களாகவும்‌ இருப்பதற்கு நாம்‌ 
தாழ்மையானவர்களாகவும்‌, கற்றுக்கொள்வதில்‌ கவனம்‌ 
செலுத்துபவர்களாகவும்‌ இருக்க வேண்டும்‌! 

இந்த நூலிலிருந்து கற்பது கடினமான பணி. ஆனால்‌ அது மிகவும்‌ 
முக்கியமானது. அது மிகவும்‌ உற்சாகத்தையும்‌ கொடுக்கும்‌! 
தேவனுடைய வார்த்தை சரியாகப்‌ போதிக்கப்படும்போது பெரிய 
காரியங்கள்‌ நடக்கின்றன! 


கிறத 
வேதாகமத்தை வாசிப்பதில்‌ நீங்கள்‌ எவ்வளவு நேரம்‌ செலவு செய்கிறீர்கள்‌? 


உ இயேசுவைக்‌ குறித்த செய்தியை மக்களுக்குக்‌ காண்பிப்பதற்கு நீங்கள்‌ 
வேதாகமத்தை உ பயோகிக்கிறீர்களா? 

உ உங்கள்‌ இறுதிப்‌ பிரசங்கத்தை தயார்‌ செய்ய நீங்கள்‌ எவ்வளவு நேரம்‌ 
எடுத்துக்கொண்டீர்கள்‌? 

உ நீங்கள்‌ ஒரு விசுவாசமான, கடினமாக உறைக்கும்‌ பிரசங்கியாக 
இருக்கவில்லை என்பதைக்‌ குறித்து தேவனிடம்‌ மன்னிப்பு கேட்க 
வேண்டியிருக்கிறதா? 


18 


வேதாகமத்தைக்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 


வேதாகமத்தை மட்டுமே கற்றுக்கொடுங்கள்‌! 
ர்‌ உண்மையான தேவன்‌ ஒருவர்‌ மட்டுமே உண்டு. 
$௯ 


தேவனிடமிருந்து வந்த ஒரு நூல்‌ மட்டுமே உண்டு 
வேதாகமம்‌. 





வேதாகமம்‌ பூரணமானது. தேவனைக்‌ குறித்து நீங்கள்‌ 
அறிந்து கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும்‌ அது 
கூறுகிறது. மற்ற போதனைகளை நாம்‌ ஒருபோதும்‌ 
வேதாகமத்துடன்‌ சேர்க்கக்கூடாது. 


தேவன்‌ எங்களை உண்டாக்கினார்‌. அவர்‌ எங்கள்‌ மேல்‌ 
அன்பு செலுத்துகிறார்‌. எங்களுக்கு எது சிறந்தது என்று 
அவருக்குத்‌ தெரியும்‌. நாம்‌ நமது வழிகளையோ அல்லது 
மற்ற மக்களின்‌ வழிகளையோ பின்பற்றாமல்‌, தேவனின்‌ 
வழிகளைப்‌ பின்பற்ற வேண்டும்‌. 

f | ்‌ 


தேவனே இராஜா. அவருடைய கட்டளைகளை வேதாகமம்‌ 
நமக்குக்‌ கூறுகிறது. நமது அல்லது நமது சபைகளின்‌ 
கலாச்சாரங்களை அல்லது மரபுகளைவிட அந்தச்‌ 
சட்டங்களுக்கு அதிகமாக நாம்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌. 


வேதாகமம்‌ தெளிவாகப்‌ பேசுகிறது. எல்லோருக்கும்‌ 
அதை வாசிக்கவும்‌, புரிந்துகொள்ளவும்‌ முடியும்‌. வேதாகமம்‌ 
தெளிவாக கற்றுக்கொடுக்காத எந்தப்‌ போதனையையும்‌ 
நீங்கள்‌ பின்பற்ற வேண்டாம்‌. 


19 





முழு வேதாகமத்தையும்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 


8. முழு வேதாகமத்தையும்‌ 


கற்றுக்கொடுங்கள்‌ 


இந்த அதிகாரத்தில்‌ நாம்‌ பார்க்கப்போவது: 


வேதாகமம்‌ ஒரு கதை - தேவனின்‌ கதை 
வேதாகமத்திலுள்ள ஒவ்வொரு நூலும்‌ இயேசுவைக்‌ 
குறித்ததாயிருக்கிறது. 


வேதாகமத்தின்‌ எல்லா நூல்களிலிருந்தும்‌ கற்பிப்பது நல்லது. 
ஆனால்‌ வேதாகமத்தின்‌ பெருங்கதையில்‌ ஒவ்வொரு நூலும்‌ 


எங்கு பொருந்துகிறது என்பதை நாம்‌ பார்க்க வேண்டும்‌. 


லூக்கா 24:44-49 கூறுகிறது: 


20 


“அவர்களை நோக்கி, “மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்திலும்‌, தீர்க்கதரிசிகளின்‌ 
ஆகமங்களிலும்‌, சங்கீதங்களிலும்‌ என்னைக்‌ குறித்து 
எழுதியிருக்கிறவைகளெல்லாம்‌ நிறைவேறவேண்டியதென்று நான்‌ 
உங்களோடிருந்தபோது உங்களுக்குச்‌ சொல்லிக்கொண்டு வந்த விசேஷங்கள்‌ 
இவைகளே” என்றார்‌. “அப்பொழுது வேதவாக்கியங்களை 
அறிந்துகொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர்‌ திறந்து அவர்களை 
நோக்கி: ““ஏழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து பாடுபடவும்‌, மூன்றாம்‌ நாளில்‌ 
மரித்தோரிலிருந்தெழுந்திருக்கவும்‌ வேண்டியதாமிருந்தது, “அன்றியும்‌ 
மனந்திரும்புதலும்‌, பாவமன்னிப்பும்‌ எருசலேம்‌ தொடங்கி சகல தேசத்தாருக்கும்‌ 
அவருடைய நாழத்தினாலே பிரசங்கிக்கப்படவும்‌ வேண்டியது. “நீங்கள்‌ 
இவைகளுக்குச்‌ சாட்சிகளாயிருக்கிறீர்கள்‌. “என்‌ பிதா வாக்குத்தத்தம்‌ 
பண்ணினதை, இதோ நான்‌ உங்களுக்கு அனுப்புகிறேன்‌. நீங்களோ 
உன்னதத்திலிருந்து வரும்‌ பெலனால்‌ தரிப்பிக்கப்படும்வரைக்கும்‌ எருசலேம்‌ 
நகரத்தில்‌ இருங்கள்‌ ” என்றார்‌. 


முழு வேதாகமத்தையும்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 





உ வேத வாக்கியங்களில்‌ எழுதப்பட்டுள்ளவைகள்‌ என்னவென்று இயேசு 
கூறுகிறார்‌? 


உ. பிரசங்கிக்கப்படபோகும்‌ செய்தி என்னவென்று இயேசு கூறுகிறார்‌? 


இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தபின்‌ அவருடைய 
சீஷர்களுடன்‌ பேசுகிறார்‌. லூக்கா 24:44ல இயேசு அவர்களிடம்‌ 
“மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்திலும்‌, தீர்க்கதரிசிகளின்‌ ஆகமங்களிலும்‌, 
சங்கீதங்களிலும்‌ என்னைக்‌ குறித்து ஏழுதியிருக்கிறவைகளெல்லாம்‌ நிறைவேற 
வேண்டியதென்று நான்‌ உங்களோடிருந்தபோது உங்களுக்குச்‌ சொல்லிக்கொண்டு 
வந்த விசேஷங்கள்‌ இவைகளே” என்றார்‌. 


ஒரு பெரிய வாக்குறுதி 

இயேசு மோசேயின்‌ நியாயப்பிரமாணத்தையும்‌, தீர்க்கதரிசன 
ஆகமங்களையும்‌, சங்கீதங்களையும்‌ குறித்துப்‌ பேசுகிறார்‌. அது 
பழைய ஏற்பாட்டிலாகும்‌. பழைய ஏற்பாடு அவரைக்‌ 
குறித்ததாயிருக்கிறது என்று இயேசு அவருடைய சீஷர்களிடம்‌ 
கூறுகிறார்‌. “நிறைவேற வேண்டியது” என்பதற்கு “நடக்க வேண்டும்‌” 
என்று அர்த்தம்‌. இயேசுவைக்‌ குறித்த பழைய ஏற்பாட்டின்‌ எல்லா 
வாக்குறுதிகளும்‌, தீர்க்கதரிசனங்களும்‌ நடக்க வேண்டியிருந்தது. 


முழு வேதாகமும்‌ இயேசுவைப்‌ பற்றியதாகவே இருக்கிறது. 


தேவனின்‌ வாக்குறுதி 


பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 


உலகத்தை இயேசுவின்‌ மூலம்‌ இரட்சிக்கும்‌ தேவனின்‌ பெரும்‌ 
திட்டத்தை பழைய ஏற்பாடு காண்பிக்கிறது. இயேசு என்ன 
செய்வாரென்றும்‌ அவர்‌ எப்படியிருப்பாரென்றும்‌ பழைய ஏற்பாடு 
காண்பிக்கிறது. 
அவருடைய பூரணமான வாழ்க்கை, சிலுவை மரணம்‌, 
உயிர்த்தெழுதல்‌ மற்றும்‌ பரலோகத்திற்குத்‌ திரும்புதல்‌ மூலம்‌ எப்படி 
இயேசு வந்து தேவனின்‌ பெரும்‌ திட்டத்தை நிறைவேற்றினாரென்பதை 
புதிய ஏற்பாடு காண்பிக்கிறது. 
பழைய ஏற்பாட்டில்‌, தேவன்‌ இந்த வாக்குறுதியை இவைகள்‌ மூலம்‌ 
காண்பிக்கிறார்‌: 

ஈ வார்த்தைகள்‌ (உதாரணமாக: ஆதியாகமம்‌ 3:15,12,1-7, மீகா 5:2, 

ஏசாயா 53) 


21 


முழு வேதாகமத்தையும்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 





ஈ மக்கள்‌ (உதாரணமாக: இஸ்ரவேல்‌ மக்கள்‌, தாவீது) 


ஈ நிகழ்வுகள்‌ (உதாரணமாக: பஸ்கா, செங்கடலை கடந்து 
செல்லுதல்‌) 

ஈ இடங்கள்‌ (உதாரணமாக: வாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட தேசம்‌, 
தேவாலயம்‌) 

ஈ நடைமுறைகள்‌ (உதாரணமாக: பலிகள்‌, பண்டிகைகள்‌) 

புதிய ஏற்பாட்டில்‌ தேவன்‌ இயேசுவின்‌ மூலம்‌ அவருடைய 
வாக்குறுதியை நிறைவேற்றுகிறார்‌. இதை நாம்‌ இவைகளில்‌ 
காணலாம்‌: 

ஈ வார்த்தைகள்‌ (தேவன்‌ வாக்குப்பண்ணினதை இயேசு சரியாகச்‌ 
செய்கிறார்‌. உதாரணமாக: மத்தேயு கூறுகிறார்‌: 
“உரைக்கப்பட்டது அப்போது நிறைவேறிற்று” மத்தேயு 2:18, 
2:23, 13:14, 13:35, 26:54, 26:56, 27:10) 

ஈ மக்கள்‌ (இயேசு நமது தீர்க்கதரிசியும்‌, ஆசாரியரும்‌, 
இராஜாவுமாயிருக்கிறார்‌) 

ஈ நிகழ்வுகள்‌ (நம்மை மீட்டு, தேவனிடம்‌ கொண்டு வருவதற்காக 
இயேசு மரித்து, உயிர்த்தெழுந்தார்‌) 

ஈ இடங்கள்‌ (தேவனிடத்தில்‌ நெருக்கமாக வருவதற்கு நாம்‌ ஒரு 
ஆலயத்திற்குப்‌ போவதில்லை, மாறாக நாம்‌ இயேசுவிடம்‌ 
போகிறோம்‌) 

ஈ நடைமுறைகள்‌ (இயேசுவின்‌ மரணம்‌ பலிகளைக்‌ குறித்த எல்லா 
நியமங்களையும்‌ நிறைவேற்றுகிறது). 

தேவன்‌ எப்படிப்பட்டவரென்பதையும்‌, நாம்‌ எப்படிப்பட்டவர்கள்‌ 
என்பதையும்‌, நம்மை இரட்சித்து அவருடைய மக்களாக 
மாற்றுவதற்கு இயேசு என்ன செய்வாரென்பதையும்‌ பழைய ஏற்பாடு 
காண்பிக்கிறது என்பதை நினைவில்‌ கொள்ளவும்‌. 

“வேதப்பகுதி” என்பது நாம்‌ கற்றுக்கொள்ளும்‌ அல்லது பிரசங்கிக்கும்‌ 
வேத வசனங்களாகும்‌. நாம்‌ எவ்வேதப்பகுதியை வாசித்தாலும்‌, 
எப்போதும்‌ இதை வினவுவது சிறந்தது: 

உ தேவன்‌ ஏப்படியானவராயிருக்கிறார்‌ என்பதை இந்த வேதப்பகுதி நமக்கு 
எப்படிக்‌ காண்பிக்கிறது? 


உ நமது பாவத்தை இந்த வேதப்பகுதி எப்படி நமக்குக்‌ காண்பிக்கிறது? 


22 


முழு வேதாகமத்தையும்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 





உ நம்மை தேவனிடத்தில்‌ கொண்டு வருவதற்கு இயேசு செய்ய 
வேண்டியிருந்ததென்னவென்று இந்த வேதப்பகுதி எப்படி நமக்குக்‌ 
காண்பிக்கிறது? 


உ தேவனுடைய மக்களாய்‌ இருப்பது என்பதின்‌ அர்த்தம்‌ ஏண்னவென்று எப்படி 
இந்த வேதப்பகுதி நமக்குக்‌ காண்பிக்கிறது? 


ஒரு பெரிய கதை 

வேதாகமத்தின்‌ எந்த ஒரு நூலையும்‌ புரிந்து கொள்வதற்கு அது 
வேதாகமத்தின்‌ பெரிய கதையில்‌ எங்கு பொருந்துகிறது என்பதை 
நாம்‌ அறிந்து கொள்ள வேண்டும்‌. 


இந்தப்‌ பக்கங்களில்‌ 24-26 கொடுக்கப்பட்டுள்ள வரைபடம்‌ இதில்‌ 
உங்களுக்கு உதவி செய்யும்‌. 


ஒரு நேரத்தில்‌ ஒரு நூல்‌ 
வேதாகமத்தைக்‌ கற்றுக்கொடுக்கும்‌ ஒரு சிறந்த வழி ஒவ்வொரு 
பகுதியாக முழு நூலையும்‌ கற்றுக்கொடூப்பதாகும்‌. உதாரணமாக, 
மாற்கு நூலை எடுத்துக்கொண்டால்‌, நீங்கள்‌ மாற்கு 1:1-8 உடன்‌ 
ஆரம்பித்து அடுத்த முறை மாற்கு 1:9-15 வரையும்‌ அதன்பின்‌ மாற்கு 
1:16-20 வரையும்‌, அதன்‌ பின்‌ மாற்கு 1:21-28 வரையும்‌, அதன்பின்‌ 
மாற்கு 1:29-45 வரையும்‌, அப்படியாக மற்றப்‌ பகுதிகளையும்‌ 
தொடர்ந்து கற்பிக்கலாம்‌. 
இது ஒரு நல்ல முறை ஏனென்றால்‌: 
ஈ குறிப்பிட்ட நூல்‌ எப்படி வேதாகமத்தின்‌ பெரிய கதையுடன்‌ 
பொருந்துகிறது என்பதை அதிகத்‌ தெளிவாகக்‌ காண முடியும்‌. 
ஈ அந்த நூலின்‌ செய்தி எப்படி ஒன்றாகப்‌ பொருந்துகிறது 
என்பதை நீங்களும்‌, உங்கள்‌ பேச்சைக்‌ கேட்பவர்களும்‌ காண 
முடியும்‌. 


ஈ நீங்கள்‌ கூற விரும்புவதைத்‌ தெரிந்தெடூப்பதற்கு மாறாக, 
தேவன்‌ நமக்குக்‌ கொடுத்திருக்கிறபடியே நீங்கள்‌ தேவனுடைய 
செய்தியைப்‌ பிரசங்கிக்கின்றீர்கள்‌. 

ஈ நீங்கள்‌ பிரசங்கிக்க ஒருபோதும்‌ தெரிந்தெடுத்திருக்க முடியாத 
வேதப்பகுதியின்‌ மற்றும்‌ தலைப்புகளைக்‌ குறித்துப்‌ 
பேசுகிறீர்கள்‌. 

அதன்‌ மூலம்‌ நீங்களும்‌, உங்கள்‌ சபையும்‌ தேவனுடைய 
வார்த்தையிலிருந்து அதிகமானவற்றைக்‌ கற்றுக்‌ கொள்வீர்கள்‌. 


இந்த மாதிரியைத்தான்‌ நாம்‌ நமது ஜெபம்‌ செய்‌, தயார்‌ செய்‌, போதனை செய்‌ 


23 


முழு வேதாகமத்தையும்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 





வழிகாட்டித்‌ தொடரில்‌ உபயோகிக்கிறோம்‌. வேதாகமத்தின்‌ சில 
நூல்கள்‌ மிக நீண்டதாயிருக்கும்‌. எனவே நீங்கள்‌ அதன்‌ ஒரு 
பகுதியை நிறைவு செய்துவிட்டு, அதன்பின்‌ வித்தியாசமான ஒன்றைக்‌ 
கற்றுக்கொடுத்து, அதன்பின்‌ மீண்டும்‌ முதல்‌ நூலிற்கு வரலாம்‌. 
வேதாகமத்தின்‌ பழைய ஏற்பாட்டிலிருந்தும்‌, புதிய ஏற்பாட்டிலிருந்தும்‌ 
வெவ்வேறு பகுதிகளை சமநிலையாகக்‌ கற்பிப்பது நல்லது. அப்போது 
உங்கள்‌ பேச்சைக்‌ கேட்பவர்கள்‌ வேதாகமம்‌ கூறும்‌ யாவற்றையும்‌ 
கற்றுக்கொள்வார்கள்‌. 


ஒரு பெரிய கதை 


தேவன்‌ 


சிருஷ்டி 


Cd 


வீழ்ச்சி வாக்குத்தத்தம்‌ யாத்திரை 





வேதாகமக்கதையின்‌ எட்டு முக்கிய நிகழ்வுகளையிது காண்பிக்கிறது. 


மனிதன்‌ எப்படி தேவனை விட்டு விலகிப்‌ போகிறான்‌ என்பதையும்‌, 
தேவன்‌ எப்படி அவருடைய மக்களை மீண்டும்‌ கொண்டு வருகிறார்‌ 
என்பதையும்‌ இது காண்பிக்கிறது. 8. புதிய சிருஷ்டி 1. சிருஷ்டியை 
விட சற்று உயரத்தில்‌ இருப்பதைக்‌ காண்பீர்கள்‌. ஏதேன்‌ தோட்டத்தில்‌ 
ஆதாமுக்கும்‌, ஏவாளுக்கும்‌ தேவனிடமிருந்த நெருக்கத்தை விடவும்‌ 
அதிகமான  நெருக்கத்திற்குள்‌ தேவன்‌ நம்மைக்‌ கொண்டு 
வருகிறாரென்று காண்பிப்பதற்காகவே அது அவ்வாறு 
குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதிய சிருஷ்டி (ஒரு புதிய வானமும்‌, ஒரு 
புதிய பூமியும்‌) முன்னைய படைப்பை விட அதிக சிறந்ததாயிருக்கும்‌! 


24 


முழு வேதாகமத்தையும்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 





பழைய ஏற்பாடு 





ர்ர்‌ 


தேவன்‌ எல்லாவற்றையும்‌ நன்றாக சிருஷ்டிக்கிறார்‌. 
(ஆதியாகமம்‌ 1-2) 


தேவன்‌ முதல்‌ மனிதர்களை சிருஷ்டிக்கிறார்‌. ஒரு 
அழகான தோட்டத்தில்‌ அவர்‌ அவர்களுடன்‌ நட்பாக 
இருக்கிறார்‌. 


மனிதன்‌ பாவம்‌ செய்கிறான்‌. எனவே அவனுக்கு தேவனுடன்‌ 
நட்பாக இருக்க முடியாது (ஆதியாகமம்‌ 3-11) 

தேவன்‌ அவர்களுக்குக்‌ கூறியதற்கு விரோதமானதை 
ஆதாமும்‌, ஏவாளும்‌ செய்கிறார்கள்‌. வேதாகமம்‌ 
இதைப்‌ பாவம்‌ என்று அழைக்கிறது. பாவம்‌ மரணத்தை 
உலகத்திற்குக்‌ கொண்டு வருகிறது. இப்போது 
மனிதனுக்குத்‌ தேவனுடன்‌ நட்பாக இருக்க முடியாது. 


ஆபிரகாமுக்குத்‌ தேவனின்‌ விசேஷித்த வாக்குத்தத்தம்‌. 
(ஆதியாகமம்‌ 12-50) 


வாக்குத்தத்தம்‌ அவர்‌ மீண்டும்‌ மனிதர்கள்‌ தேவனுடன்‌ நட்பாக 





யாத்திரை 


== 


தேசம்‌ 





இருக்கப்‌ பண்ணுவதாக தேவன்‌ ஆபிரகாமுக்கு 
வாக்களிக்கிறார்‌. அவர்களுக்கு ஒரு தேசத்தைக்‌ 
கொடுத்து, அவர்‌ அவர்களுடனிருந்து, அவர்களை 
ஆசீர்வதிக்கப்‌ போவதாக தேவன்‌ வாக்களிக்கிறார்‌. 


தேவன்‌ அவருடைய மக்களை எகிப்திலிருந்து 
மீட்டுக்கொள்கிறார்‌. (யாத்திராகமம்‌ முதல்‌ உபாகமம்‌ வரை) 


இஸ்ரவேல்‌ மக்கள்‌ ஆபிரகாமின்‌ சந்ததியராய்‌ 
இருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ அவருடைய விசேட 
மக்களென தேவன்‌ கூறுகிறார்‌. அவர்கள்‌ எகிப்தில்‌ 
அடிமைகளாக இருக்கும்போது தேவன்‌ அவர்களை 
அங்கிருந்து மீட்டுக்‌ கொள்கிறார்‌. அவர்கள்‌ 
வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குப்‌ பயணம்‌ 
செய்கிறார்கள்‌. 

வாக்களிக்கப்பட்ட தேசத்தில்‌ தேவன்‌ அவருடைய மக்களை 
ஆசீர்வதிக்கிறார்‌ (யோசுவா முதல்‌ மல்கியா வரை) 

தேவன்‌ அவருடைய மக்களை வாக்களிக்கப்பட்ட 
தேசத்திற்குக்்‌ கொண்டு வருகிறார்‌. அவர்கள்‌ 
கானானியர்களை  தோற்கடிக்கின்றனர்‌. தேவன்‌ 
அவர்களை ஆசீர்வதிக்கிறார்‌. ஆனால்‌, அவர்கள்‌ 


25 


முழு வேதாகமத்தையும்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 


அந்நிய தெய்வங்களை வணங்குகிறார்கள்‌. எனவே 
தேவன்‌ அவர்களைச்‌ சுற்றியுள்ள தேசங்களின்‌ மூலம்‌ 
அவர்களுக்குப்‌ பிரச்சினையை  ஏற்படுத்துகிறார்‌. 
இறுதியில்‌ எதிரிகள்‌ தேவனுடைய மக்களை அந்நிய 
தேசங்களுக்குக்‌ கொண்டு செல்கிறார்கள்‌. ஆனால்‌, 
அவர்கள்‌ தொடர்ந்து பாவம்‌ செய்கிறார்கள்‌. 
அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை 
இரட்சிக்க அவர்களுக்கு ஒரு இரட்சகர்‌ தேவை. 


புதிய ஏற்பாடு 
யாத தேவன்‌ எல்லா இடங்களிலுமுள்ள மக்களை இரட்சிப்பதற்கு 
lr இயேசுவை அனுப்புகிறார்‌. (மத்தேயு முதல்‌ அப்போஸ்தலர்‌ 
எச்பி. நடபடிகள்‌ வரை) 


இயேசு ஒரு சிலுவையில்‌ மரித்து, மீண்டும்‌ 
உயிர்த்‌ தெழுவதற்காக வருகிறார்‌. நமது 
பாவங்களுக்கு ஒரே பதில்‌ இதுவேயாகும்‌. தேவனும்‌, 
மனிதர்களும்‌ மீண்டும்‌ நட்புடன்‌ இருப்பதற்கான ஒரே 
வழி இதுவேயாகும்‌. 

உலகத்தை முடிவிற்குள்‌ கொணர்ந்து யாவரையும்‌ நியாயம்‌ 
தீர்க்க இயேசு மீண்டும்‌ வருவார்‌ (ரோமர்‌ முதல்‌ வெளிப்படுத்தல்‌ 
19 வரை) 





இயேசுவைப்‌ பின்பற்றும்‌ மக்கள்‌ தேவனுடன்‌ நட்புடன்‌ 
இருக்கிறார்கள்‌. ஆனால்‌ இயேசுவை பின்பற்றுவது 
எளிதானதல்ல. சாத்தான்‌ நமக்கு எதிராக இருக்கிறான்‌. 
நாம்‌ இயேசு வரும்‌ நாளை எதிர்பார்த்துக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌. இயேசு எல்லாவற்றையும்‌ சரி 
செய்வார்‌. 


தேவனுடைய மக்கள்‌ நித்தியமாக தேவனுடன்‌ பூரண நட்புடன்‌ 
இருப்பார்கள்‌. (வெளிப்படுத்தல்‌ 20-22) 
பப இயேசுவை விசுவாசிக்காத ஒவ்வொருவரையும்‌ தேவன்‌ 
புதிய தண்டிப்பார்‌. தேவன்‌ அவர்களைத்‌ தன்னை விட்டூ 
சிருஷ்டி நரகத்திற்கு நிரந்தரமாக அனுப்பி விடுவார்‌. 
தேவனுடைய மக்கள்‌ அவருடன்‌ புதிய வானத்திலும்‌, 
புதிய பூமியிலும்‌ வாழ்வார்கள்‌. அவர்கள்‌ இயேசுவின்‌ 
மேல்‌ அன்பு செலுத்தி எப்போதும்‌ அவரை 
சேவிப்பார்கள்‌. தேவனுடைய வாக்குத்தத்தம்‌ 
பூரணமாய்‌ நிறைவேறும்‌. 


26 


முழு வேதாகமத்தையும்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 





ராறு 
aun 
ஒடிஸி 
wus simp 
toon snp 
ப] 
{rgd | 
ழு க TZ 
prep Y vow 
ஈழ 
ராரா 
(பப்‌ அட ஆ 
- சாகறகஜாமருற எற. 
ராடு | 
எறிய ₹ 
மண 
மரற மறல 
{nbgpw 
hewgyim 
எடு | 
இட ₹ 
wumsumg | 
மும்ம ₹ 
waning உ 
We 
Gurulits ஏ! 


முழு வேதாகமமும்‌ தேவனுடைய வார்த்தையாகும்‌. முழு 
வேதாகமமும்‌ இயேசுவைக்‌ குறித்துக்‌ கற்பிக்கிறது. ஆனால்‌ அதில்‌ 
வித்தியாசமான வகை நூல்கள்‌ உள்ளன: 


ஈ வரலாறு - ஒரு வரலாற்று நூல்‌ உண்மையான 
நிகழ்வுகளைக்‌ கொண்டிருக்கும்‌. இது வரலாற்றைப்‌ பற்றிக்‌ 
கூறும்‌ ஒரு நூல்‌. நீண்ட காலத்திற்கு முன்‌ ஜீவித்த 
மக்களைக்‌ குறித்த உண்மைக்‌ கதைகளை அது கூறுகிறது. 

ஈ மோசேயின்‌ நியாயப்பிரமாணம்‌ - நாம்‌ தேவனின்‌ பழைய 
ஏற்பாட்டு மக்கள்‌ அல்ல என்பதை நினைவில்‌ 
வைத்துக்கொள்வது மிகவும்‌ முக்கியம்‌. மோசேயின்‌ 
நியாயப்பிரமாணத்திலுள்ள அநேக சட்டங்கள்‌ இன்று 
நமக்குப்‌ பொருந்தாது. நாம்‌ புதிய ஏற்பாட்டிலும்‌ வரும்‌ 
சட்டங்களை மட்டூமே பின்பற்றுகிறோம்‌. 

ஈ கவிதை - ஒரு கவிதை ஒரு கதையைவிட வித்தியாசமானது. 
கவிதையும்‌, பாடல்களும்‌ நமது உணர்வுகளை 


27 


முழு வேதாகமத்தையும்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 


வெளிப்படுத்துகின்றன. பாடல்களும்‌, கவிதைகளும்‌ 
கதைகளைக்‌ கூறுவதற்கு மொழியை ஒரு வித்தியாசமான 
விதத்தில்‌ உபயோகிக்கின்றன. அவை வார்த்தைகளை 
சித்திரங்களாக உபயோகிக்கின்றன. 


உ தீர்க்கதரிசிகள்‌ - தேவனுடைய மக்களுக்காக செய்திகளை 
தேவனிடத்திலிருந்து கொடுத்த மனிதர்களே தீர்க்கதரிசிகள்‌ 
ஆவர்‌. தேவன்‌ பழைய ஏற்பாட்டு சட்டத்தில்‌ என்ன 
கூறியிருக்கிறார்‌ என்பதை தீர்க்கதரிசிகள்‌ மக்களுக்கு 
ஞாபகப்படுத்தினார்கள்‌. தேவன்‌ எதிர்காலத்தில்‌ என்ன 
செய்ய விரும்புகிறார்‌ என்பதை தீர்க்கதரிசிகள்‌ மக்களுக்கு 
கூறினார்கள்‌. 


ஈ நிருபங்கள்‌ - புதிய ஏற்பாட்டில்‌ 21 நிருபங்கள்‌ உள்ளன. 
அவற்றில்‌ 13 நிருபங்கள்‌ பவுலால்‌ எழுதப்பட்டவை. 
இயேசுவின்‌ செய்தியைப்‌ புரிந்து கொண்டூ அதன்படி ஜீவிக்க 
நிருபங்கள்‌ நமக்கு உதவுகின்றன. 

ஈ வெளிப்படுத்தல்‌ - வெளிப்படுத்தல்‌ என்பது இதுவரை 
மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒன்றை இப்போது வெளியே 
காட்டுவதாகும்‌. இப்போது உலகத்திலும்‌, பரலோகத்திலும்‌ 
என்ன நடக்கிறது என்பதையும்‌, இயேசு வரும்போது என்ன 
நடக்கும்‌ என்பதையும்‌ வெளிப்படுத்தல்‌ காட்டுகிறது. 


எங்கு ஆரம்பிப்பது 
முழு வேதாகமமும்‌ தேவனுடைய வார்த்தையே. ஆனால்‌ அதில்‌ சில 
நூல்கள்‌ கற்பிப்பதற்கு மற்றவைகளை விட எளிதாக இருக்கும்‌. 
தேவனுடைய மக்களுக்கு சில பகுதிகள்‌ அதிக பிரயோஜனமாய்‌ 
இருக்கும்‌. 
தேவனையும்‌, இயேசுவின்‌ செய்தியையும்‌ புரிந்து கொள்வதற்கு 
மிகவும்‌ முக்கியமான சில நூல்களும்‌, வேதப்பகுதிகளும்‌ இங்கு 
கொடுக்கப்பட்டிருக்கின்றன: 

ஈ ஆதியாகமம்‌ 1-12 - சிருஷ்டித்தல்‌, வீழ்ச்சி, வெள்ளம்‌, 

ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம்‌ 
ஈ யாத்திராகமம்‌ 1-20 - அடிமைத்தனத்திலிருந்து மீட்பு 
ஈ சங்கீதம்‌ 1-2 - இச்சங்கீதங்கள்‌ மற்றெல்லா சங்கீதங்களையும்‌ 


அறிமுகப்படுத்துகின்றன. 
ஈ ஏசாயா 53 - சிலுவையைக்‌ குறித்ததொரு அற்புதமான 
வாக்குத்தத்தம்‌ 


ஈ மாற்கு - குறுகிய சுவிசேஷம்‌ 
28 


முழு வேதாகமத்தையும்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 


ஈ அப்போஸ்தலர்‌ 1-2 - பரிசுத்த ஆவியானவரின்‌ வருகை 

ஈ எபேசியர்‌ நிருபம்‌ - சபையைக்‌ குறித்ததொரு நிருபம்‌ 
கிருபையினால்‌ இரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்கள்‌ 
அவருக்காக வாழ அழைக்கப்படுதல்‌. 

ஈ 1 யோவான்‌ - நாம்‌ இயேசுவின்‌ மேல்‌ விசுவாசம்‌ வைப்பதின்‌ 
மூலமாகவும்‌, ஒருவர்மேல்‌ ஒருவர்‌ அன்பு செலுத்துவதின்‌ 


மூலமும்‌ தேவனுடைய பிள்‌்ளைகளென்பதைக 
காண்பிக்கிறோம்‌. 
செயற்பாடு 


உ நீங்கள்‌ வேதாகழத்தில்‌ எவ்வளவு வாசித்திருக்கிறீரகள்‌? 


உ நீங்கள்‌ முழு வேதாகமத்தையும்‌ வாசிக்க திட்டமிடுவீரகளா? இன்னொரு 
போதகரை அல்லது ஆசிரியரையும்‌ இதைப்போல்‌ வாசிக்கும்படி. 
கூறுங்கள்‌. அப்பொழுது நீங்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ உதவி செய்யலாம்‌. 


29 


4. ஜெபியுங்கள்‌ 


இந்த புத்தகம்‌ “ஜெபம்‌ செய்‌ - தயார்‌ செய்‌ - போதனை செய்‌” (PPP) 
என்ற தொடரின்‌ ஒன்றாகும்‌. 


இந்த அதிகாரத்தில்‌ நாம்‌ கற்றுக்கொள்வது: 

ஈ நாம்‌ தேவனுடைய வார்த்தையைக்‌ கற்றுக்கொள்ளும்போது 
ஜெபிக்க வேண்டும்‌. 

ஈ தேவனுடைய வார்த்தையைப்‌ புரிந்து கொண்டு, அதைக்‌ 
கற்றுக்கொடூப்பதற்கு நமக்குப்‌ பரிசுத்த ஆவியானவரின்‌ உதவி 
தேவை. 

ஈ தேவனுடைய வார்த்தையைக்‌ கேட்கும்போது மக்கள்‌ 
மாற்றமடைய பரிசுத்த ஆவியானவர்‌ வார்த்தையை 
உபயோகிக்க வேண்டுமென்று நாம்‌ ஜெபிக்க வேண்டும்‌. 


ஈ ஜெபிப்பது மிகவும்‌ முக்கியம்‌. ஜெபிப்பதில்‌ தவறிப்போகுதல்‌ 
என்பது மிகவும்‌ எளிதாக இடம்பெறும்‌ விடயமாகும்‌. 


1 தெசலோனிக்கேயர்‌ 1:3-5 கூறுகிறது: 

"நீங்கள்‌ தெரிந்துகொள்ளப்பட்டவர்களென்று நாங்கள்‌ அறிந்து, “எங்கள்‌ 
ஜெபங்களில்‌ உங்களைக்‌ குறித்து விண்ணப்பம்‌ பண்ணி, 
உங்களெல்லாருக்காகவும்‌ எப்பொழுதும்‌ தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம்‌. 
“எங்கள்‌ சுவிசேஷம்‌ உங்களிடத்தில்‌ வசனத்தோடே மாத்திரமல்ல 
வல்லமையோடும்‌ பரிசுத்த ஆவியோடும்‌, முழு நிச்சயத்தோடும்‌ வந்தது. 
நாங்களும்‌ உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள்‌ நிழித்தழ்‌ 
ஏப்படி ப்பட்டவர்களாயிருந்தோமென்று அறிந்திருக்கிறீர்களே. 


30 


(குறிப்பு: “நிச்சயம்‌” என்பது அது உண்மையென்பதை அவர்கள்‌ 
அறிந்திருந்தார்கள்‌.) 
உ சுவிசேஷம்‌ (நற்செய்தி) ஏப்படி, அவர்களிடத்தில்‌ வந்தது? 


உ பவுல்‌ அவர்களுக்கு நற்செய்தியைக்‌ கொண்டு வந்தபோது பரிசுத்த 
ஆவியானவர்‌ செய்ததென்ன? 


தெசலோனிக்கேயாவில்‌ மக்களுக்குப்‌ பவுல்‌ நற்செய்தியைப்‌ 
போதித்தார்‌. சில மாதங்களுக்குப்‌ பின்‌ அவர்‌ அவர்களுக்கு ஒரு 
நிருபத்தை எழுதினார்‌. அவர்களுக்கு நற்செய்தியைக்‌ கூறியதை 
அவர்‌ நினைவுகூர்ந்து அவர்களுக்காகத்‌ தேவனுக்கு நன்றி 
செலுத்துவதாக அவர்‌ கூறுகிறார்‌ (வச. 2-4). அவர்கள்‌ அதை 
ஏற்றுக்கொண்டபடியால்‌ அவர்‌ தேவனுக்கு நன்றி செலுத்தினார்‌. 
அவர்கள்‌ “ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியஞ்செய்வதற்கு 
விக்கிரகங்களைவிட்டு தேவனிடத்திற்கு மனந்திரும்பினார்கள்‌” என்று 
9ம்‌ வசனத்தில்‌ பவுல்‌ கூறுகிறார்‌. அவர்கள்‌ ஏன்‌ இதைச்‌ 
செய்தார்களென்பதற்கான பதிலை நமக்கு 5ம்‌ வசனம்‌ தருகிறது. 
அவர்கள்‌ கேட்கும்‌ செய்தி உண்மையென்பதை ணநிச்சயப்படுத்திக்‌ 
கொள்ள பரிசுத்த ஆவியானவர்‌ அவர்களுக்கு உதவி செய்தார்‌ 
(“நிச்சயம்‌”). 


மக்கள்‌ விசுவாசிகளாக மாறுவதற்கு இரண்டு காரியங்கள்‌ மிக 
முக்கியமென இந்த வசனங்கள்‌ நமக்குக்‌ கற்றுக்கொடுக்கின்றன: 


1. இயேசுவின்‌ செய்தி 
2. பரிசுத்த ஆவியானவர்‌ 


சுவிசேஷம்‌ (இயேசுவின்‌ செய்தி) “உங்களிடத்தில்‌ வசனத்தோடே 
மாத்திரமல்ல, வல்லமையோடும்‌... வந்தது” என்று பவுல்‌ கூறுகிறார்‌. 
மக்கள்‌ விசுவாசிப்பதற்காக நாம்‌ செய்தியை அவர்களுக்கு விளக்க 
வேண்டும்‌. நற்செய்தியை விளக்கிக்‌ கூற வார்த்தைகள்‌ தேவை. 
ஆனால்‌, இது போதாது. மக்கள்‌ விசுவாசிப்பதற்கும்‌, அதன்மூலம்‌ 
இரட்சிக்கப்படுவதற்கும்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ தேவை. மக்களின்‌ 
இருதயத்தை மாற்ற அவர்‌ வார்த்தைகளை உபயோகிக்கிறார்‌. 


நம்மால்‌ மக்களின்‌ இருதயத்தை மாற்ற முடியாது. அதைத்‌ தேவனால்‌ 
மட்டுமே செய்ய முடியும்‌. 

நம்மால்‌ மக்களினுள்‌ விசுவாசத்தை உருவாக்க முடியாது. அதைத்‌ 
தேவனால்‌ மட்டுமே செய்ய முடியும்‌. 

மிகவும்‌ திறமையான பிரசங்கமிருந்தும்‌, பரிசுத்த ஆவியானவரின்‌ 
கிரியை இல்லாதுபோனால்‌ மக்களுக்குப்‌ பிரயோஜனமாயிராது. 
இவைகளில்‌ நமக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர்‌ தேவை: 


31 


ஈ வேதாகமத்தைக்‌ கற்றுக்கொடுக்கத்‌ தயார்‌ செய்வதற்கு. 
ஈ வேதாகமத்தைப்‌ பிரசங்கிக்கவும்‌, கற்பிப்பதற்கும்‌. 


நமக்கும்‌, நமது செய்தியைக்‌ கேட்பவர்களுக்கும்‌ பரிசுத்த 
ஆவியானவரின்‌ உதவி இவைகளில்‌ தேவை: 


ஈ வேதாகமத்தைப்‌ புரிந்துகொள்வதற்கு. 
ஈ வேதாகமத்தை விசுவாசிப்பதற்கு. 
ஈ வேதாகம செய்தியின்படி வாழ்வதற்கு. 


பரிசுத்த ஆவியானவரின்‌ உதவி நமக்குத்‌ தேவையானபடியால்‌, நாம்‌ 
அதற்காக ஜெபிக்க வேண்டும்‌! 


ஜெபித்துத்‌ தயார்‌ செய்யுங்கள்‌ 
தயார்‌ செய்வதற்கு முன்‌ நாம்‌ ஜெபிக்க வேண்டும்‌. 


தேவன்‌ உங்களிடம்‌ பேசுவதைக்‌ கேட்க உதவி செய்யும்படி 
ஜெபியுங்கள்‌. வேதாகமத்தைப்‌ புரிந்துகொள்ள பரிசுத்த ஆவியானவர்‌ 
உங்களுக்கு உதவி செய்ய ஜெபியுங்கள்‌. வேதாகமத்தை 
எழுதுவதற்கு பரிசுத்த ஆவியானவர்‌ அதை எழுதினவர்களுக்கு 
உதவி செய்தாரென்பதையும்‌ (2 பேதுரு 1:21), அதேபோல்‌ 
வேதாகமத்தைப்‌ புரிந்துகொள்ளவும்‌ பரிசுத்த ஆவியானவரால்‌ 
உங்களுக்கு உதவி செய்ய முடியுமென்பதையும்‌ மனதில்‌ 
வைத்துக்கொள்ளுங்கள்‌. 

நீங்கள்‌ மற்றவர்களுக்கு செய்தியைக்‌ கூறும்‌ முன்பதாக பரிசுத்த 
ஆவியானவர்‌ உங்களுக்கு அந்த செய்தியைக்‌ கேட்க உதவி 
செய்யும்படி ஜெபியுங்கள்‌. 


நீங்கள்‌ வேதாகமத்தைக்‌ கற்கும்போது, வேதப்பகுதியைப்‌ புரிந்து 
கொள்ளமுடியாத தருணங்கள்‌ இருக்கும்‌. உலகெங்குமுள்ள 
ஒவ்வொரு போதகருக்கும்‌ இந்த நிலை ஏற்படுகிறது. சில 
வேதப்பகுதிகள்‌ புரிந்து கொள்ள மிகவும்‌ கடினமாய்‌ காணப்படும்‌. 
உங்களுக்குப்‌ புரியாத வேளைகளில்‌ தேவனுடைய உதவிக்காக 
ஜெபியுங்கள்‌. வேதப்பகுதியை தொடர்ந்து வாசியுங்கள்‌. அதை 
சத்தமாக வாசியுங்கள்‌. ஒவ்வொரு வசனத்தைக்‌ குறித்தும்‌ 
ஜெபியுங்கள்‌. தேவனிடம்‌ உதவிக்காக ஜெபித்தால்‌, அவர்‌ உதவி 
செய்வார்‌. 


ஜெபித்து பிரசங்கியுங்கள்‌ 
நாம்‌ பேச ஆரம்பிக்கும்‌ முன்‌ ஜெபிக்க வேண்டும்‌ 


32 


தேவனுடைய வார்த்தையைப்‌ பிரசங்கிப்பதும்‌, கற்றுக்கொடுூப்பதும்‌ 
ஒரு மிக முக்கியமான பணியாகும்‌. தேவன்‌ கேட்டுக்கொண்டு 
இருக்கிறாரென்பதை மறக்க வேண்டாம்‌. தேவன்‌ கூறுவதையே நாம்‌ 
கூற வேண்டும்‌. நாம்‌ பேசுவதை மட்டுமல்லாமல்‌, மக்கள்‌ தேவன்‌ 
பேசுவதையும்‌ கேட்க வேண்டுமென்று நாம்‌ விரும்ப வேண்டும்‌. 
தேவனுடைய சத்தியத்தை நீங்கள்‌ தெளிவாகப்பேே அவர்‌ 
உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று ஜெபியுங்கள்‌. 

நீங்கள்‌ கூட்டத்திற்குப்‌ போகுமுன்‌ ஜெபியுங்கள்‌. கூட்டம்‌ ஆரம்பிக்கும்‌ 
முன்‌ உங்களுடன்‌ சேர்ந்து ஜெபிக்க சிலரை அழையுங்கள்‌. 

நீங்கள்‌ செய்தியைக்‌ கொடுப்பதற்கு முன்‌, அதைக்‌ கேட்கப்‌ 
போகின்றவர்களுடன்‌ ஜெபியுங்கள்‌. 


ஜெபியுங்கள்‌ ஜெபியுங்கள்‌ 
தேவனுடைய வார்த்தையைக்‌ கற்பித்த பீன்‌ நாம்‌ ஜெபிக்க வேண்டும்‌. 
தேவனின்‌ உதவிக்காக அவருக்கு நன்றி கூறி உங்கள்‌ பேச்சைக்‌ 


கேட்பவர்கள்‌ தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள 
ஜெபியுங்கள்‌. 


க 
நீங்கள்‌ தயார்‌ செய்வதற்கு முன்‌ ஏன்‌ தேவனுடைய உதவிக்காக ஜெபிக்க 
வேண்டும்‌? 


உ நீங்கள்‌ பிரசங்கிக்கும்போது ஏன்‌ தேவனுடைய உதவிக்காக ஜெபிக்க 
வேண்டும்‌? 


உ இப்போது ஏதைக்‌ குறித்து நீங்கள்‌ தேவனிடம்‌ ஜெபிப்பீர்கள்‌? 


33 


தயார்‌ செய்வது எப்படி 


5. ஒரு பிரசங்கத்தை அல்லது 
உரையைத்‌ தயார்‌ செய்வது எப்படி? 


இந்த புத்தகம்‌ “ஜெபம்‌ செய்‌ - தயார்‌ செய்‌ - போதனை செய” (PPP) 
என்ற தொடரின்‌ ஒன்றாகும்‌. 
இனிவரும்‌ மூன்று அத்தியாயங்களில்‌: 
ஈ ஒரு பிரசங்கத்தை அல்லது உரையை எப்படித்‌ தயார்‌ 
செய்வது என்பதைக்‌ கற்றுக்கொள்வோம்‌. 
ஈ அது மூன்று பகுதிகளைக்‌ கொண்டிருக்கிறது. 

0 அத்தியாயம்‌ 6 - தேவனிடமிருந்து வரும்‌ செய்தி 
என்னவென்பதை நாம்‌ புரிந்து கொள்வதற்காக 
வேதாகமத்தின்‌ ஒரு பிரிவை அல்லது பகுதியை 
கற்றுக்கொள்வது எப்படி? 

ப அத்தியாயம்‌ 7 - நாம்‌ பேசும்‌ மக்கள்‌ தேவனுடைய 
செய்தியைக்‌ கேட்பதற்காக, வேதாகமத்தின்‌ ஒரு 
பகுதியிலிருந்து ஒரு பிரசங்கத்தைத்‌ திட்டமிடுவது எப்படி? 


ப அத்தியாயம்‌ 8 - வேதாகமத்தின்‌ ஒரு பகுதியைத்‌ 
தெளிவாகக்‌ கற்பிப்பதற்கு குறிப்புகளைத்‌ தயார்‌ செய்வது 
எப்படி? 


2 தீமோத்தேயு 2:15 இப்படிக்‌ கூறுகிறது: 
நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும்‌, சத்திய வசனத்தை நிதானமாய்ப்‌ 
பகுத்துப்‌ போதிக்கிறவனாயும்‌ உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய்‌ 
நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. 
உ பவுல்‌ ஏன்‌ தீமோத்தேயுவுக்கு ஒரு “ஊழியக்காரனாய்‌” இருக்கும்படி 
கூறுகிறார்‌? 


34 


தயார்‌ செய்வது எப்படி 


உ “முயற்சி செய்‌” (புதிய தமிழ்‌ வேதாகமம்‌) ஏன்று கூறுவதின்‌ 
அர்த்தமென்ன? 


ஒரு வேலைக்காரன்‌ முழுநாளும்‌ தன்‌ வேலையைச்‌ செய்வான்‌. 
அவன்‌ கடினமாக உழைப்பான்‌. அவனுக்குக்‌ களைப்பும்‌, பசியும்‌ 
ஏற்படும்‌. தேவ ஊழியக்காரனும்‌ அப்படியே! ஒரு வேதாகம உரையை 
அல்லது பிரசங்கத்தைத்‌ தயார்‌ செய்வது கடினமான வேலையாகும்‌. 
அதற்குப்‌ பல மணி நேரம்‌ எடுக்கும்‌. “முயற்சி செய்‌” என்பதற்குக்‌ 
கடினமாக உழைத்து, உன்னால்‌ முடிந்தவரை திறமையாகச்‌ செய்‌ 
என்று அர்த்தமாகும்‌. அதற்கு அர்த்தம்‌ படி, படி, படி என்பதாகும்‌. 
இந்த நூல்‌ உங்களுக்கு உதவியாயிருக்கும்‌. ஆனால்‌, 
உங்களுக்காக எல்லா வேலையையும்‌ அது செய்யாது! 


நீங்கள்‌ வேதப்பகுதியை மெதுவாக வாசிக்க வேண்டும்‌. நீங்கள்‌ வேத 
வசனங்களையும்‌ கவனமாகப்‌ படிக்க வேண்டும்‌. நீங்கள்‌ கூறுவதை 
மக்கள்‌ கேட்டு பிரயோஜனமடையும்‌ விதத்தில்‌ நீங்கள்‌ 
அவர்களுக்குச்‌ கூறப்போவதை தயார்‌ செய்ய வேண்டும்‌. ஒரு 
பேச்சை அல்லது பிரசங்கத்தை தயார்‌ செய்வதற்கு எவ்வளவு 
முடியுமோ அவ்வளவு நேரத்தை எடூத்துக்‌ கொள்ளுங்கள்‌. ஒரு நல்ல 
பேச்சை அல்லது பிரசங்கத்தைத்‌ தயார்‌ செய்வதற்கு ஒரு முழு நாள்‌ 
கூட எடுக்கக்கூடூம்‌! 


35 


தயார்‌ செய்வது எப்படி 


ஜெபிக்கவும்‌ 
தேவனுடைய உதவிக்காக ஜெபிக்கவும்‌ 


கற்றுக்கொள்ளுங்கள்‌ 


1. வேதப்பகுதியைப்‌ புரிந்து கொள்ள 3. பின்னணியைக்‌ குறித்துச்‌ சிந்திக்கவும்‌ 


எட ன்‌ வத்‌ 
பது; 4. வேதாகமப்பிரிவிலிருந்து தேவன்‌ 
1. வேதப்பகுதியை அநேக முறை நமக்குக்‌ கற்றுக்கொடூக்கும்‌ 
வாசிக்கவும்‌. வேதப்பகுதியின்‌ முக்கிய விடயத்தைக்‌ 


கண்டுபிடிக்க முயற்சி செய்யவும்‌. 


1. உங்கள்‌ வேதாகம உரையைத்‌ 3. உங்கள்‌ உப-விடயங்களைத்‌ 

திட்டமிடவும்‌ திட்டமிடூங்கள்‌, முக்கிய விடயத்தினை 

1, பண்பா வ . உதாரண விளக்கத்தினுடாக எப்படிப்‌ 

பிரசங்கத்தின்‌ ம்பிய பிரயோகிப்பீர்களென்பதையும்‌ 
விடயத்தை செயலாற்றவும்‌. படக 

1. உங்கள்‌ சொந்த மொழியில்‌ உங்கள்‌ 1. நீங்கள்‌ உங்கள்‌ உரையை எவ்வாறு 
உரையைத்‌ தயார்‌ செய்யவும்‌. உங்கள்‌ ஆரம்பித்து, விளக்கி, நிறைவு 
உதவிக்குக்‌ குறிப்புகள்‌ எழுதவும்‌. செய்வீர்கள்‌ என்பதைக்‌ குறித்து 


குறிப்புகள்‌ எழுதவும்‌. 
மறுபரிசீலனை செய்யுங்கள்‌ 
1. முக்கிய விடயம்‌ தெளிவாய்‌ நினைவில்‌ வைத்துக்‌ கொள்வதற்கும்‌ 
இருக்கிறதா? நீங்கள்‌ வார்த்தை சித்திரங்களைக்‌ 
குறித்துச்‌ சிந்தித்திருக்கிறீர்களா? 
1. வேதாகமம்‌, குறித்த பகுதியில்‌ 


கற்பிப்பதை நீங்கள்‌ 5. நீங்கள்‌ மக்களுடன்‌ 


காண்பிக்கின்றீர்களா? தொடர்புற்றிருக்கிறீர்களா? 
3. வசனங்களை நீங்கள்‌ தெளிவாக (. உங்கள்‌ உரையைக்‌ கேட்பவர்களின்‌ 
விளக்கியிருக்கிறிர்களா? வாழ்க்கையில்‌ என்ன மாற்றத்தை 
ன ன்‌ ந அடல ஏற்படூத்த வேண்டுமென்று நீங்கள்‌ 
4. மக்கள்‌ புரிந்து கொள்வதற்கும்‌, தேவனிடம்‌ கேட்கிறீர்கள்‌? 
ஜெபியுங்கள்‌ 
1. தேவன்‌ உங்கள்‌ வார்த்தைகள்‌ 1. தேவனுடைய சத்தியம்‌ மக்களை 
மூலம்‌ பேச வேண்டுமென்று மாற்ற வேண்டுமென்று ஜெபியுங்கள்‌. 
ஜெபியுங்கள்‌. 


36 


தயார்‌ செய்வது எப்படி: கற்றுக்கொள்ளுங்கள்‌ 





6. கற்றுக்கொள்ளுங்கள்‌ 
வேதப்பகுதியைப்‌ புரிந்து கொள்வது எப்படி 


இந்த அதிகாரத்தில்‌: 

ஈ ஒரு பிரசங்கத்தை அல்லது உரையை எப்படித்‌ தயார்‌ செய்வது 
என்பதை நாம்‌ கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம்‌. 

ஈ தேவனுடைய செய்தி என்னவென்பதை நாம்‌ புரிந்து 
கொள்வதற்காக ஒரு குறிப்பிட்ட வேதாகமப்‌ பிரிவை, அல்லது 
பகுதியை எப்படி கற்றுக்கொள்வது என்பதை நாம்‌ 
பார்ப்போம்‌. 

ஈ நாம்‌ வேதப்பகுதியிலிருந்து ஒரு முக்கிய விடயத்தைக்‌ 
கண்டூபிடிக்க வேண்டுமென்பதைக்‌ கற்றுக்கொள்வோம்‌. 


ஒரு வேதப்பகுதியைக்‌ கற்றுக்கொள்வதற்கு இந்த வழிமுறைகளைப்‌ 
பின்பற்றுங்கள்‌: 

பின்னணி — வாசிக்கவும்‌ — புரிந்து கொள்ளவும்‌ — 
வேதப்பகுதியின்‌ முக்கிய விடயத்தைக்‌ கண்டுபிடிக்கவும்‌ 


வேதாகமம்‌ தேவனுடைய வார்த்தை. நாம்‌ வேதாகமத்தைக்‌ 
கற்பிக்கும்போது மக்கள்‌ தேவன்‌ கூறுவதைக்‌ கேட்பதை உறுதி 
செய்ய வேண்டும்‌. ஆகையால்‌ நாம்‌ வேதப்பகுதியின்‌ முக்கிய 
விடயத்தைக்‌ கண்டுபிடிப்பதில்‌ மிகவும்‌ கவனமாக இருக்க 
வேண்டும்‌. ஏனென்றால்‌ அதற்கூடாகவே தேவன்‌ எமக்குக்‌ கூற 
விரும்புவதைத்‌ தெரிவிக்கிறார்‌! உங்களுக்கு முக்கிய விடயம்‌ 
தெரியும்போது, நீங்கள்‌ எதைக்‌ கூறவேண்டுமென்று தேவன்‌ 
விரும்புகிறாரென்பதை உங்களால்‌ அறிந்து கொள்ள முடியும்‌. 
அதன்பின்‌ அதை எப்படி உங்கள்‌ உரையைக்‌ கேட்பவர்களுக்குப்‌ 
சிறப்பாகப்‌ பிரயோகிக்க முடியும்‌ என்பதை உங்களால்‌ சிந்திக்க 
முடியும்‌. 


37 


தயார்‌ செய்வது எப்படி: கற்றுக்கொள்ளுங்கள்‌ 


முக்கிய விடயத்தைக்‌ கண்டுபிடிப்பது எப்படி? அதற்கு 
இவைகளைப்‌ பின்பற்றுங்கள்‌: 


பின்னணி 

வேதப்பகுதியின்‌ பின்னணியைக்‌ குறித்துச்‌ சிந்தியுங்கள்‌. 

பின்னணி என்று நாம்‌ எதைக்‌ குறிப்பிடுகிறோம்‌? இதோ நம்‌ 
உதாரண விளக்கம்‌: கீழேயுள்ள விமானத்தின்‌ படத்தைப்‌ பாருங்கள்‌. 
அந்த விமானம்‌ இருக்குமிடத்தைக்‌ குறித்து உங்களால்‌ என்ன கூற 
முடியும்‌. 





இப்போது இரண்டாவது படத்தைப்‌ பாருங்கள்‌. அதே விமானத்தின்‌ 
படம்தான்‌. ஆனால்‌ இப்போது அதன்‌ பின்னணியை உங்களால்‌ 
பார்க்க முடிகிறது. இப்போது அந்த விமானம்‌ இருக்குமிடத்தைக்‌ 
குறித்து உங்களால்‌ என்ன கூறமுடியும்‌? 





விமானம்‌ தரையிறங்கியிருப்பதை உங்களால்‌ காண முடியும்‌. அது 
ஒரு கிராமம்‌. வானம்‌ இருண்டிருக்கிறது. ஆகவே அது விமானம்‌ 
பறப்பதற்கு ஓர்‌ ஆபத்தான நேரம்‌. எனவே அது ஒரு முக்கிய 
பயணமாக இருக்க வேண்டும்‌. 


புரிந்துகொள்‌ வதில்‌ பின்னணி பெரும்‌ வித்தியாசத்தை 
ஏற்படுத்துகிறது. எனவே நாம்‌ தேவனுடைய வார்த்தையை 


38 


தயார்‌ செய்வது எப்படி: கற்றுக்கொள்ளுங்கள்‌ 


கற்றுக்கொள்ளும்போது, நாம்‌ அந்த வேதப்பகுதியின்‌ 
பின்னணியைப்‌ பார்க்க வேண்டும்‌. 
இதற்கு மூன்று பகுதிகள்‌ உள்ளன: 

1. வேதாகமத்தின்‌ எந்தக்‌ கதைப்பகுதியில்‌ இப்பகுதி வருகிறது. 

2. வேதாகமத்தின்‌ எந்த நூலில்‌ இப்பகுதி வருகிறது. 

3. இந்த வேதப்பகுதிக்கு முன்னும்‌ பின்னும்‌ உள்ள அதிகாரங்களில்‌ 

அல்லது வசனங்களில்‌ என்ன சம்பவிக்கின்றது. 

நாம்‌ இவைகளை அறிந்து கொள்ளும்போது, நம்மால்‌ 
வேதப்பகுதியை நன்றாகப்‌ புரிந்து கொள்ள முடியும்‌. 
ஒரு பிரசங்கம்‌ அதிகமாக சில வசனங்களில்‌ அல்லது ஒரு 
அதிகாரத்தில்‌ இருந்து வரும்‌. இந்த வசனங்கள்‌ முழு 
அதிகாரத்துடனும்‌, முழுப்புத்தகத்துடனும்‌, முழுவேதாகமத்துடனும்‌ 
பொருந்தும்‌! முன்பு கூறப்பட்டவைகளின்‌ மேல்‌ எப்படி வேதப்பகுதி 
கட்டப்படுகிறது என்பதைச்‌ சிந்திக்கவும்‌. 


பின்னணியைப்‌ புரிந்து கொள்வதற்கு நீங்கள்‌ இவைகளைக்‌ குறித்து 
சிந்திக்க வேண்டும்‌: 


முழு தலம்‌ 
வேதாகமத்தில்‌ இந்தக்‌ கதையானது எந்த நூலில்‌ வருகிறது? 
ஈ அது பழைய ஏற்பாட்டிலா (இயேசு வருவதற்கு முன்‌) அல்லது 
புதிய ஏற்பாட்டிலா (இயேசுவின்‌ வருகைக்குப்பின்‌) இருக்கிறது? 
ஈ வரலாற்றின்‌ எந்தக்‌ காலத்தில்‌ இந்தப்‌ புத்தகம்‌ வருகிறது 
(வேதாகமமே உலகத்தின்‌ உண்மையான வரலாறாகும்‌). 
ப மேற்கோள்களும்‌, அடிக்குறிப்புகளும்‌ இந்த வேதப்பகுதி 


ஆனது முழு வேதாகமத்துடனும்‌ எப்படி பொருந்துகிறது 
என்பதைக்‌ காண உங்களுக்கு உதவி செய்யக்கூடும்‌. 





உதாரணம்‌ - ஆதியாகமம்‌ 12:1-9 
ப பழைய ஏற்பாட்டின்‌ முதற்‌ புத்தகம்‌ ஆதியாகமமாகும்‌. 
ப உலகத்தின்‌ கதையை ஆரம்பம்‌ முதல்‌ ஆதியாகமம்‌ கூறுகிறது. 


ப ஆதியாகமம்‌ 12 இயேசு வருவதற்கு அதிக காலத்திற்கு முன்பு நிகழ்ந்தது. 








39 


தயார்‌ செய்வது எப்படி: கற்றுக்கொள்ளுங்கள்‌ 


முழுப்புத்தகம்‌ 
உ நூலினை எழுதியவர்‌ யார்‌? 


உ யாருக்காக நூல்‌ எழுதப்பட்டது? 


ப அநேக புதிய ஏற்பாட்டு புத்தகங்களில்‌ முதல்‌ வசனங்களில்‌ 
உதவியை நீங்கள்‌ காணலாம்‌. 


ப உங்கள்‌ வேதாகமத்தில்‌ ஒரு புத்தகத்தின்‌ அறிமுகப்‌ 
பகுதியில்‌ உதவியை நீங்கள்‌ காணலாம்‌. 





உதாரணம்‌ - ஆதியாகமம்‌ 12:1-9 


ப ஆதியாகமம்‌ மோசேயின்‌ ஐந்து ஆகமங்களில்‌ முதல்‌ நூலாகும்‌. 


0 மோசே இந்தப்‌ புத்தகங்களை தேவனுடைய பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு 
எழுதினார்‌. 





நீங்கள்‌ பேசப்போகும்‌ வேதப்பகுதிக்கு முன்னான பகுதி 


உ அது நூலில்‌ எங்கே இருக்கிறது? 
உ இதற்கு முன்னான வேதப்பகுதியின்‌ முக்கிய விடயமென்ன? 





உதாரணம்‌ - ஆதியாகமம்‌ 12:1-9 


ப ஆதியாகமம்‌ அதிகாரங்கள்‌ 3-11 பாவத்தையும்‌, நியாயத்தீர்ப்பையும்‌ 
குறித்ததாயிருக்கின்றன. தேவன்‌ உலகத்தைப்‌ படைத்திருக்கிறார்‌. பாவம்‌ 
உலகத்தைக்‌ கெடுத்திருக்கிறது. தேவன்‌ வெள்ளத்தின்‌ மூலம்‌ உலகத்தை 
நியாயம்‌ தீர்த்திருக்கிறார்‌. மக்கள்‌ தேவனிடத்தில்‌ திரும்பாமலிருக்கிறார்கள்‌. 
மக்கள்‌ தங்களுக்கு ஒரு பெயரை உண்டு பண்ணுவதற்காக பாபேல்‌ 
கோபுரத்தைக்‌ கட்டினார்கள்‌. அவர்கள்‌ தேவனுடைய நாழத்தை 
மகிறைப்படுத்தவில்லை. தேவன்‌ கூறியதை அவர்கள்‌ பின்பற்றவில்லை. 
எனவே தேவன்‌ அவர்கள்‌ வெவ்வேறு பாஷைகளைப்‌ பேசும்படி 
அவர்களைத்‌ தண்டிக்கிறார்‌. அவர்கள்‌ பூமியெங்கும்‌ தேவன்‌ கூறியபடி 
சிதறடிக்கப்படுகிறார்கள்‌. 


ப ஆதியாகமம்‌ 11:27-32ல ஆபிராமையும்‌ (பின்பு அவர்‌ ஆபிரகாம்‌ என்று 
அழைக்கப்படுகிறார்‌) அவர்‌ குடும்பத்தைப்‌ பற்றியும்‌ நமக்குக்‌ கூறப்படுகிறது. 
ஆபிரகாம்‌ சாராளைத்‌ திருமணம்‌ செய்திருந்தாரென்றும்‌, அவர்களுக்குப்‌ 
பிள்ளைகள்‌ இல்லாமலிருந்ததென்றும்‌ நாம்‌ அறிகிறோம்‌. அவர்கள்‌ தங்கள்‌ 
நாட்டை வீட்டு கானான்‌ தேசத்துக்குப்‌ போக புறப்படுகிறார்களென்பதை நாம்‌ 
அறிகிறோம்‌. 








40 


தயார்‌ செய்வது எப்படி: கற்றுக்கொள்ளுங்கள்‌ 


ப பின்னணி மிகவும்‌ முக்கியமாகும்‌. ஆதியாகமம்‌ 3-11 அதிகாரங்கள்‌ ஏல்லா 
மக்களும்‌ பாவிகள்‌ என்று காண்பிக்கின்றன. அவர்கள்‌ ஏந்த நல்ல 
காரியங்களையும்‌ தேவடைமிருந்து பெற்றுக்கொள்ளத்‌ தகுதியற்றவர்கள்‌. 
மக்கள்‌ தேவனை விட்டூ தூரமாய்‌ தள்ளி வைக்கப்பட வேண்டியவர்கள்‌. 
ஆதியாகமம்‌ 12ம்‌ அதிகாரத்தில்‌ தேவன்‌ அவருடைய பெரும்‌ அன்பையும்‌, 
கிருபையையும்‌ காண்பிக்கிறார்‌. தேவன்‌ உலகத்தை ஆசீர்வதிக்கப்‌ 
போவதாக (நன்மையானதைச்‌ செய்வதாக) வாக்குப்பண்ணுகிறார்‌. 
ஆபிரகாம்‌ ஆசீர்வதிக்கப்படிவதற்கு தகுதியானவரல்ல. தேவன்‌ பாவம்‌ 
நிறைந்த உலகத்திற்கான அவருடைய திட்டத்தை செயல்படுத்த 
ஆரம்பிக்கிறார்‌. 











வாசிக்கவும்‌ 
ஆதியாகமம்‌ 12:1-9 


'கர்த்த்‌ ஆபிராமை நோக்கி “நீ உன்‌ தேசத்தையும்‌, உன்‌ இனத்தையும்‌, உன்‌ 
தகப்பனுடைய வீட்டையும்‌ விட்டுப்‌ புறப்பட்டு, நான்‌ உனக்குக்‌ காண்பிக்கும்‌ 
தேசத்துக்குப்‌ போ. நான்‌ உன்னைப்‌ பெரிய ஜாதியாக்கி, உன்னை 
ஆசீர்வதித்து உன்‌ பெயரைப்‌ பெருமைப்படுத்துவேன்‌; நீ ஆசீர்வாதமாய்‌ 
இருப்பாய்‌. “உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்‌. உன்னை 
சபிக்கிறவனை சபிப்பேன்‌; பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம்‌ உனக்குள்‌ 
ஆசீர்வதிக்கப்படும்‌” என்றார்‌. “கர்த்தர்‌ ஆபிரகாமுக்குச்‌ சொன்னபடியே அவன்‌ 
புறப்பட்டுப்போனான்‌. லோத்தும்‌ அவனோடேகூடப்‌ போனான்‌. ஆபிராம்‌ 
ஆரானைவிட்டுப்‌ புறப்பட்டபோது, எழுபத்தைந்து வயதுள்ளவனாயிருந்தான்‌. 
“ஆபிராம்‌ தன்‌ மனைவியாகிய சாராயையும்‌, தன்‌ சகோதரனுடைய 
குமாரனாகிய லோத்தையும்‌, தாங்கள்‌ சம்பாதித்திரந்த தங்கள்‌ 
சம்பத்தெல்லாவற்றையும்‌ ஆரானிலே சவதரித்திருந்த ஜனங்களையும்‌ 
கூட்டிக்கொண்டு, அவர்கள்‌ கானான்‌ தேசத்துக்குப்‌ புறப்பட்டிப்போய்‌, 
கானான்‌ தேசத்தில்‌ சேர்ந்தார்கள்‌. “ஆபிராம்‌ அந்த தேசத்தில்‌ சுற்றித்திரிந்து 
சீகேம்‌ என்னும்‌ இடத்திற்குச்‌ சமீபமான மோரே என்னும்‌ சமபூமிமட்டுக்கும்‌ 
வந்தான்‌; அக்காலத்திலே கானானியர்‌ அத்தேசத்தில்‌ இருந்தார்கள்‌. "கர்த்தர்‌ 
ஆபிராமுக்குத்‌ தரிசனமாகி: “உன்‌ சந்ததிக்கு இந்தத்‌ தேசத்தைக்‌ கொடுப்பேன்‌” 
ஏன்றார்‌. அப்பொழுது அவன்‌ தனக்குத்‌ தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு 
பலிபீடத்தைக்‌ கட்டினான்‌. “பின்பு அவன்‌ அவ்விடம்‌ விட்டூப்‌ பெயர்ந்து, 
பெத்தேலுக்குக்‌ கிழக்கே இருக்கும்‌ மலைக்குப்‌ போய்‌, பெத்தேல்‌ தனக்கு 
மேற்காகவும்‌ ஆமி கிழக்காகவும்‌, இருக்கக்‌ கூடாரம்‌ போட்டு, அங்கே 
கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டி கர்த்தருடைய நாமத்தைத்‌ 
தொழுதுகொண்டான்‌. “அதன்பின்‌ ஆபிராம்‌ புறப்பட்டு தெற்கே பிரயாணம்‌ 
பண்ணிக்‌ கொண்டு போனான்‌. 


41 


தயார்‌ செய்வது எப்படி: கற்றுக்கொள்ளுங்கள்‌ 


வேதப்பகுதியை மூன்று முறை வாசிக்கவும்‌. அதை மெதுவாகவும்‌ 
கவனமாகவும்‌ வாசிக்கவும்‌. அதை சத்தமாக வாசிப்பது சிறந்தது. 
வேறு மொழிபெயர்ப்பு இருக்குமானால்‌ அதிலிருந்து வாசிக்கவும்‌. 
மூன்றாவது முறை உங்கள்‌ கண்களினாலும்‌, காதுகளினாலும்‌, 
மூக்கினாலும்‌, கைகளினாலும்‌ வாசிக்கவும்‌. நீங்கள்‌ அந்த இடத்தில்‌ 
இருப்பதாகக்‌ கற்பனை செய்து கொள்ளுங்கள்‌. நீங்கள்‌ என்ன 
காண்பீர்கள்‌, கேட்பீர்கள்‌, முகருவீர்கள்‌, உணருவீர்கள்‌? 


கடினமான வார்த்தைகள்‌ என்ன? அவைகளின்‌ அர்த்தத்தை 
கண்டூபிடிக்க முயற்சி செய்யுங்கள்‌. உங்களுக்கு இதில்‌ உதவி 
செய்ய யாராவது இருக்கிறார்களா? ஒரு அகராதியைப்‌ பார்க்க 
முடியுமா? இவைகளில்‌ உங்களுக்கு உதவி செய்ய ஜெபம்‌ செய்‌ - 
தயார்‌ செய்‌ - போதனை செய்‌ (PPP) புத்தகங்களில்‌ குறிப்புகள்‌ 
இருக்கின்றன. 





உதாரணம்‌ - ஆதியாகமம்‌ 12:1-9 
ப வசனம்‌ 5: “தாங்கள்‌ சம்பாதித்திருந்த தங்கள்‌ சம்பத்தெல்லாவற்றையும்‌, 
ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும்‌ கூட்டிக்கொண்டு” - இதன்‌ அர்த்தம்‌ 
அவர்களுக்கிருந்த மாரவற்றையும்‌ அவர்கள்‌ கொண்டு சென்றார்கள்‌ 
என்பதேயாகும்‌. “சம்பாதித்த” என்றால்‌ “சோத்த”. “சவதரித்த” என்றால்‌ 
“வாங்கின” என்றும்‌ அர்த்தமாகும்‌.. 


ப வசனம்‌ 7: “சந்ததி” ஏன்றால்‌ “பிள்ளை/பிள்ளைகள்‌” அல்லது 
“வழித்தோன்றல்கள்‌ ”. 








புரிந்து கொள்ளவும்‌ 

வேதப்பகுதியைப்‌ புரிந்துகொள்ள முயற்சி செய்யுங்கள்‌. ஒரு 
வேதப்பகுதியை நன்றாக கற்றுக்கொடுூப்பதற்கு, அது கூறுவதென்ன 
என்பதை நீங்கள்‌ தெளிவாகப்‌ புரிந்து கொள்ள வேண்டும்‌. 

இந்த விமானத்தின்‌ படத்தைக்‌ கவனமாகப்‌ பாருங்கள்‌. என்ன 
நடக்கிறதென்பதைக்‌ குறித்து உங்களால்‌ என்ன கற்றுக்கொள்ள 
முடியும்‌? 


42 


தயார்‌ செய்வது எப்படி: கற்றுக்கொள்ளுங்கள்‌ 





அதைப்‌ போலவே வேதப்பகுதி என்ன கூறுகிறது என்பதை அறிந்து 
கொள்வதற்கு நீங்கள்‌ கவனமாய்‌ நேரத்தை செலவு செய்ய 
வேண்டும்‌. 

ஒவ்வொரு வசனமாக வாசியுங்கள்‌. ஒவ்வொரு வசனத்தையும்‌ 
வாசித்து என்ன நடக்கிறதென்பதை உங்கள்‌ சொந்த வார்த்தைகளில்‌ 
கூறுங்கள்‌. இது அந்த வேதப்பகுதி எதைக்‌ குறித்து 
பேசுகிறதென்பதைப்‌ புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவியாய்‌ 
இருக்கும்‌. 

இப்போது மீண்டும்‌ படத்தைப்‌ பாருங்கள்‌. இந்தப்படம்‌ உங்களுக்கு 
எதைக்‌ கூறவில்லை. உதாரணமாக அந்தப்‌ படத்திலுள்ள நோயுற்ற 
நபர்‌ என்ன வியாதியினால்‌ பாதிக்கப்பட்டிருக்கிறாரென்று 
உங்களுக்குத்‌ தெரியாது. 

அதைப்போலவே, வேதப்பகுதி கூறாத எதையும்‌ யூகிக்க வேண்டாம்‌. 


கேட்கவேண்டிய சில கேள்விகள்‌ இதோ: 
யார்‌? 
இந்த வேதப்பகுதியில்‌ வருபவர்‌ யார்‌? 
உ அதிலுள்ள ஒவ்வொருவரையும்‌ குறித்து நீங்கள்‌ அறிந்து 
கொள்வதென்ன? 
உ அவர்கள்‌ எங்கேயிருக்கிறார்களென்பதைக்‌ குறித்து நீங்கள்‌ 
அறிந்து கொள்வதென்ன? 


உ இந்த வேதப்பகுதி தேவனைக்‌ குறித்துக்‌ கூறுவதென்ன (பிதா, 
இயேசு, பரிசுத்த ஆவியானவர்‌)? 


43 


தயார்‌ செய்வது எப்படி: கற்றுக்கொள்ளுங்கள்‌ 


என்ன? 
அது எதைக்‌ குறித்து கூறுகிறது? 


உ ஏதாவது வார்த்தைகள்‌ அல்லது எண்ணங்கள்‌ மீண்டும்‌ 
கூறப்பட்டிருக்கின்றனவா? 


உ உங்களால்‌ புரிந்து கொள்ள முடியாதவை அதில்‌ உண்டா? 


ப அப்படியாயின்‌, ஜெபித்து மீண்டும்‌ வசனங்களை 
வாசிக்கவும்‌. அவைகளுக்கு முன்னும்‌, பின்னும்‌ உங்கள்‌ 
வசனங்களை வாசித்து இப்போது தெளிவாகின்றதா என்று 
பார்க்கவும்‌. உங்களுக்கு உதவக்கூடிய சில குறிப்புகள்‌ 
உங்கள்‌ வேதாகமத்தில்‌ இருக்கக்கூடும்‌. 

ப வேதாகமத்தின்‌ மற்றப்‌ பகுதிகளுக்கான முக்கிய 
குறிப்புகளைப்‌ பார்க்கவும்‌. தேவன்‌ காண்பிக்கும்‌ பெரிதான 
சித்திரத்தினைப்‌ பார்ப்பதற்கு நமக்கு உதவி செய்ய அவை 
முக்கியமாகும்‌. 

உ வேதாகமத்தின்‌ மற்ற நூல்களிலிருந்து ஏதாவது வசனங்கள்‌ 
உள்ளடக்கப்பட்டிருக்கின்றனவா? 

ப இது புதிய ஏற்பாட்டில்‌ அநேக முறை ஏற்படுகின்றது. 
அப்படியென்றால்‌ குறிப்பிட்ட பழைய ஏற்பாட்டூப்‌ பகுதிகளில்‌ 
அந்த வசனங்களை தேரடிப்பார்க்கவும்‌. 


ஏன்‌? 
அது ஏன்‌ கூறப்படுகிறது? 
உ எழுதுபவர்‌, கேட்பவர்‌ எதை சிந்திக்க வேண்டும்‌, விசுவாசிக்க 
வேண்டும்‌ அல்லது செய்ய வேண்டுமென்று விரும்புகிறார்‌? 
உ அது தேவனுடைய மக்களுக்கு என்ன வித்தியாசத்தை 
ஏற்படுத்தியது? 
உ அது இயேசுவைக்‌ குறித்து நமக்குக்‌ கற்றுக்கொடுப்பதென்ன 


(முழு வேதாகமமும்‌ இயேசுவைக்‌ பற்றியதாயிருக்கிறது 
என்பதை நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ளவும்‌) 





உதாரணம்‌ - ஆதியாகமம்‌ 12:1-9 


இந்த வேதப்பகுதியில்‌ இருப்பது யார்‌? 
ப தேவன்‌ ஆபீரகாமுடன்‌ (ஆபிராம்‌) பேசிக்கொண்டி ருக்கிறார்‌. 





44 


தயார்‌ செய்வது எப்படி: கற்றுக்கொள்ளுங்கள்‌ 


0 ஆபிரகாமுக்கு 75வயது. அவர்‌ சாராயை (சாராள்‌) திருமணம்‌ 
செய்திருக்கிறார்‌. அவர்களுக்குப்‌ பிள்ளைகள்‌ இல்லை (11:30). ஆனால்‌ 
அவர்களுடைய சகோதரனின்‌ மகன்‌ லோத்து அவர்களோடிருக்கிறார்‌. 





ப “கர்த்தர்‌ ஆபிராமை நோக்கி...” ஏன 1ம்‌ வசனம்‌ கூறுகிறது. “கர்த்தர்‌ 
ஆபிராமுக்குத்‌ தரிசனமாகி...” ஏன 7ம்‌ வசனம்‌ கூறுகிறது. இவ்வசனங்கள்‌ 
தேவன்‌ ஆபீராமிடம்‌ கூறியவற்றைக்‌ காண்பிக்கின்றன. ஆபிரகாம்‌ ஏன்‌ ஊர்‌ 
என்னுமிடத்தை விட்டு கானான்‌ தேசத்துக்குப்‌ போகப்‌ புறப்பட்டாரென்பதை 
அவை விளக்குகின்றன. 


அது எதைப்‌ பற்றியது? 

ப தேவன்‌ ஆபிரகாமுக்கு வாக்குப்பண்ணுகிறார்‌. “ஆசீர்வதித்து” மற்றும்‌ 
“ஆசீரவாதமாய்‌ இருப்பாய்‌” என்று 2ம்‌ வசனத்திலும்‌ “ஆசீர்வதிப்பேன்‌” 
மற்றும்‌ “ஆசீர்வதிக்கப்படும்‌” ஏன்று 3ம்‌ வசனத்திலும்‌ தேவன்‌ கூறுவதைக்‌ 
கவனிக்கவும்‌. தேவனின்‌ வாக்குத்தத்தம்‌ ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதாகும்‌. 
தேவன்‌ அவருக்கு நன்மையானவைகளைச்‌ செய்வாரென்பதே அதன்‌ 
அர்த்தமாகும்‌. 

ப தேவனின்‌ வாக்குத்தத்தம்‌: 
ப ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்குவது. 
ப ஆபிரகாமின்‌ பெயரைப்‌ பெருறைப்படுத்துவ து. 
ப ஆபிரகாமின்‌ மூலம்‌ உலகத்தின்‌ எல்லா மக்களையும்‌ 
ஆசீர்வதிப்பது. 


ப நாம்‌ பின்னணியில்‌ பார்த்ததை நினைவு கூரவும்‌. ஆபிரகாமுக்கும்‌, 
உலகத்தின்‌ எல்லா மக்களுக்கும்‌ தேவன்‌ கொடுத்த வாக்குத்தத்தங்கள்‌, 
தேவனின்‌ அளவில்லா அன்பையும்‌, இரக்கத்தையும்‌ காண்பிக்கின்றன. 
ஆபிரகாம்‌ ஒரு பாவி. அவர்‌ பாவிகளின்‌ உலகத்தில்‌ வாழ்கிறார்‌. அவர்‌ 
தேவனின்‌ நியாயத்தீர்ப்பிற்குக்‌ கீழானதொரு உலகத்தில்‌ வாழ்கிறார்‌. 
ஆனால்‌ தேவன்‌ கிருபையுள்ளவராயிருக்கிறார்‌. அவருடைய 
நியாயத்தீர்ப்பிற்கு உரிய மக்களுக்கு அவர்‌ நன்மையானவைகளைச்‌ 
செய்யப்போவதாக வாக்களிக்கிறார்‌. 


ப ஆபிரகாமின்‌ சந்ததிக்கு கானான்‌ தேசத்தைக்‌ கொடுப்பது வாக்குத்தத்தத்தில்‌ 
ஒரு பகுதியென்பதை நாம்‌ 7ம்‌ வசனத்தில்‌ பார்க்கிறோம்‌ - அதனால்தான்‌ 
அது வாக்குப்பண்ணப்பட்ட தேசம்‌ ஏன்று அழைக்கப்படுகிறது. 


ப ஆபிரகாம்‌ செய்வதென்ன? 








45 


தயார்‌ செய்வது எப்படி: கற்றுக்கொள்ளுங்கள்‌ 


ப தேவனின்‌ சொல்லுக்குக்‌ கீழ்ப்படிந்து ஆபிரகாம்‌ தன்‌ நாட்டை 
விட்டுப்‌ புறப்பட்டார்‌. அவர்‌ செல்வதெங்கே என்பது அவருக்குத்‌ 
தெரியாது. அவர்‌ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பினார்‌. 





ப ஆபிரகாம்‌ தேவனைத்‌ தொழுது கொண்டார்‌ (வச.7). ஏனென்றால்‌, 
தேவன்‌ ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவருக்கொரு பெரிய 
வாக்குத்தத்தத்தைக்‌ கொடுத்தார்‌. ஆபிரகாம்‌ தேவன்‌ கூறுவதைக்‌ 
கேட்கிறார்‌, தேவனைப்‌ பார்க்கிறார்‌ தேவனைத்‌ தொழுது 
கொள்கிறார்‌. 

அது எதற்காகக்‌ கூறப்பட்டிருக்கிறது? 

ப இது பழைய ஏற்பாட்டில்‌ உள்ளது ஏன்பதை நினைவில்‌ கொள்ளவும்‌. 
இஸ்ரவேலர்‌ வனாந்திரத்திலிருக்கும்போது இதை வாசித்தார்கள்‌. தேவனுக்கு 
அவர்களை அவருடைய மக்களாக்கும்‌ ஒரு திட்டம்‌ இருந்தது என்பதையும்‌, 
அவர்‌ அவர்களை வாக்குப்பண்ணப்பட்ட தேசத்திற்குக்‌ கொண்டு வருவார்‌ 
என்பதையும்‌ இந்த வேதப்பகுதி இஸ்ரவேலருக்கு நினைவுபடுத்தியது. 
ஆபிரகாமைப்போல அவர்கள்‌ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி 
அவருடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌. அவர்கள்‌ தேவனைத்‌ 
தொழுது கொள்ள வேண்டும்‌. 


ப ஏபிரேயர்‌ 11:8-10ஐ வாசிக்கவும்‌: இது ஆதியாகமம்‌12:1-2ல்‌ இருந்து 
உங்கள்‌ வேதாகமத்தில்‌ கீழ்ப்பகுதியில்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌ குறிப்புகளில்‌ 
ஒன்றாயிருக்கக்கூடும்‌. (ஸீரேயர்‌ 11 விசுவாசத்தின்‌ மூலம்‌ வாழ 
வேண்டுமென்பதை நழக்கு நினைவுபடுத்துகிறது: தேவனின்‌ வாக்குப்‌ 
பண்ணப்பட்ட திட்டத்தை நம்பி, தேவனின்‌ பரலோக நகரத்திற்குப்‌ போவதை 
ஏதிர்பார்த்திருக்க வேண்டும்‌). 

ப கலாத்தியர்‌ 3:16ஐ வாசிக்கவும்‌: தேவன்‌ ஆதியாகமம்‌ 12:7ல்‌ 
வாக்குப்பண்ணப்பட்ட “சந்ததி” அல்லது “பிள்ளை” இயேசுவே என்று இந்த 
வசனம்‌ கூறுகிறது. இயேசுவின்‌ மூலமாகவே எல்லா தேசங்களுக்கும்‌ 
ஆசீர்வாதம்‌ வரும்‌. இயேசுவின்‌ மூலமாகவே பாவிகள்‌ வாக்குப்‌ 
பண்ணப்பட்ட தேசமாகிய பரலோகத்தை சென்றடைய முடியும்‌. 











வேதப்பகுதியின்‌ முக்கிய விடயத்தைக்‌ கண்டு பிடிக்கவும்‌ 

முக்கிய விடயத்தைக்‌ கண்டுபிடிக்கவும்‌. ஒவ்வொரு 
வேதப்பகுதியிலும்‌ தேவன்‌ கூற விரும்பும்‌ பெரிய காரியமே முக்கிய 
விடயமாகும்‌. இதை அந்தப்‌ பகுதியில்‌ நீங்கள்‌ கண்டுபிடிக்க 
வேண்டியது மிக முக்கியமாகும்‌. சில போதகர்கள்‌ வேதப்பகுதியை 
தியானிப்பதற்கு முன்பதாகவே தாங்கள்‌ கூற விரும்பும்‌ முக்கிய 


46 


தயார்‌ செய்வது எப்படி: கற்றுக்கொள்ளுங்கள்‌ 





விடயத்தைத்‌ தீர்மானித்து விடுகிறார்கள்‌! பணத்தைக்‌ கொடுப்பதைக்‌ 
குறித்ததொரு செய்தியை ஒரு போதகர்‌ பிரசங்கிப்பதை நான்‌ 
கேட்டேன்‌. ஆனால்‌ அவர்‌ பிரசங்கித்த வேதப்பகுதியில்‌ பணத்தைக்‌ 
குறித்தோ, கொடூப்பதைக்‌ குறித்தோ ஒன்றுமே கூறப்படவில்லை. 
அவர்‌ முக்கிய விடயத்தைத்‌ தவற விட்டூவிட்டார்‌! 


மீண்டும்‌ விமானத்தின்‌ படத்தைப்‌ பாருங்கள்‌ 





இந்தப்‌ படத்தைக்‌ குறித்து அநேகக்‌ காரியங்கள்‌ உங்களால்‌ கூற 
முடியும்‌. உதாரணமாக: 


ஈ அது ஒரு சிறிய விமானம்‌. 


ஈ அந்த விமானத்திற்கு மூன்று சக்கரங்களும்‌ சில சாளரங்களும்‌ 
உள்ளன. 


ஈ விமானத்தின்‌ அருகில்‌ சில மனிதர்கள்‌ இருக்கிறார்கள்‌. 


ஆயினும்‌, இவைகளிலொன்றும்‌ நமக்குப்‌ படத்தில்‌ இடம்பெறும்‌ 
பெரிய காரியத்தைக்‌ காண்பிக்காது. ஒரு நோயாளி மீட்கப்பட்டு 
மேலதிக சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்படுவதே அங்கு 
இடம்பெறும்‌ பெரிய காரியமாகும்‌. 


சில வேளைகளில்‌ நமது பிரசங்கங்களும்‌, பேச்சுகளும்‌ 
அப்படியாகவே இருக்கின்றன. நாம்‌ பல உண்மைகளைக்‌ கூறுவோம்‌. 
ஆனால்‌ முக்கிய விடயத்தைத்‌ தவற விட்டுவிடுவோம்‌. 
சிலவேளைகளில்‌ வேதப்பகுதியிலுள்ள யாவற்றையும்‌ நாம்‌ கூற 
விரும்புவோம்‌. நாம்‌ அநேகக்‌ காரியங்கள்‌ கூறுவதால்‌ மிகவும்‌ 
முக்கிய விடயம்‌ என்னவென்று ஒருவருக்கும்‌ தெரியாமல்‌ போய்விடும்‌. 


47 


தயார்‌ செய்வது எப்படி: கற்றுக்கொள்ளுங்கள்‌ 


நாம்‌ கேட்க வேண்டிய முக்கிய கேள்வி: இந்த வசனங்கள்‌ கூறும்‌ 
பெரிய காரியத்தின்‌ முக்கியமான விடயம்‌ என்ன? 





உதாரணம்‌ - ஆதியாகமம்‌ 12:1-9 
ப ஆதியாகமம்‌ 12:1-9ல்‌ ஆபிரகாம்‌ கர்த்தருடைய நாமத்தைத்‌ தொழுது 
கொண்டார்‌ (வச.8) என்று பார்க்கிறோம்‌. ஆனால்‌ அது முக்கிய 
விடயமல்ல. 
ப அந்த வேதப்பகுதி தேவன்‌ ஆபிரகாமிடம்‌ என்ன கூறினார்‌ என்பதைக்‌ 
குறித்ததாயிருக்கிறது. 








முக்கிய விடயத்தைக்‌ கண்டு பிடிப்பதில்‌ உங்களுக்கு 
உதவுவதற்கு, புரிந்து கொள்ளவும்‌ பகுதியின்‌ கீழ்‌ நீங்கள்‌ 
எழுதியிருக்கும்‌ யாவற்றையும்‌ வாசியுங்கள்‌. அது கூறும்‌ முக்கியமான 
காரியத்தைக்‌ குறித்து சிந்தியுங்கள்‌. மீண்டும்‌, மீண்டும்‌ 
கூறப்பட்டிருக்கும்‌ வார்த்தைகளை அல்லது கருப்பொருள்களைப்‌ 
பாருங்கள்‌. படத்தில்‌, நோயுற்ற நபர்‌ சிகிச்சைக்காக விமானத்திற்குக்‌ 
கொண்டு செல்லப்படூகிறார்‌ என்பதின்‌ மேல்‌ கவனம்‌ 
செலுத்தப்படூகிறது. 

வேதப்பகுதி எதின்‌ மேல்‌ கவனம்‌ செலுத்துகிறது? 


வேதப்பகுதி எதைக்‌ குறித்ததாயிருக்கிறது என்பதைக்‌ குறித்து ஒன்று 
அல்லது இரண்டூ வசனங்களில்‌ எழுதவும்‌. 





உதாரணம்‌ - ஆதியாகமம்‌ 12:1-9 


ப ஆபிரகாம்‌ அதற்குத்‌ தகுதியற்றவராமிருந்தாலும்‌, தேவன்‌ அவரை 
ஆசீர்வதிக்கப்போவதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. தேவன்‌ அவருக்கொரு 
பெரிய குடும்பத்தைக்‌ கொடுக்கப்போவதாக (பெரிய ஜாதி) 
வாக்குப்பண்ணுகிறார்‌. தேவன்‌ அவரை ஒரு புதிய தேசத்துக்குக்‌ 
கொண்டுபேரய்‌, அவர்‌ மூலம்‌ எல்லா மக்களையும்‌ ஆசீர்வதிக்கப்போவதாக 
வாக்குப்பண்ணுகிறார்‌. ஆபிரகாம்‌ அதை விசுவாசத்துடன்‌ 
ஏற்றுக்கொள்கிறார்‌. 








முக்கிய விடயத்தை எழுதி, அதன்பின்‌ மீண்டும்‌ வேதப்பகுதியை 
வாசிக்கவும்‌. முக்கியமான எதையும்‌ நீங்கள்‌ விட்டூ 
விடவில்லையென்பதை உறுதி செய்து கொள்ளவும்‌. 


48 


தயார்‌ செய்வது எப்படி: கற்றுக்கொள்ளுங்கள்‌ 





பயிற்சி 
உ இப்போது இதை நீங்கள்‌ பயிற்சி செய்யுங்கள்‌. மேலே கொடுக்கப்பட்டூள்ள 
படிகளைப்‌ பின்பற்றி ஆதியாகமம்‌ 12:1-9 வசனங்களில்‌ ஒரு 
பிரசங்கத்தைத்‌ தயார்‌ செய்வதற்கு உங்களுக்கு உதவுவதற்காக சில 
குறிப்புகளை எழுதுங்கள்‌. 


உ முக்கிய விடயம்‌ என்னவென்று நினைக்கிறீர்கள்‌? அதை உங்கள்‌ சொந்த 
வார்த்தைகளில்‌ எழுதுங்கள்‌. 


49 


தயார்‌ செய்வது எப்படி: திட்டமிடுங்கள்‌ 


7. திட்டமிடுங்கள்‌ 
வேதப்பகுதியிலிருந்து ஒரு பிரசங்கத்தைத்‌ 
திட்டமிடுவது எப்படி 


இந்த அதிகாரத்தில்‌ நாம்‌ கற்றுக்கொள்வது: 
ஈ தேவனுடைய செய்தியைக்‌ கேட்பவர்கள்‌ புரிந்து கொள்ளும்‌ 


விதத்தில்‌ ஒரு குறிப்பிட்ட  வேதப்பகுதியிலிருந்து ஒரு 
உரையைத்‌ திட்டமிடுவது எப்படி? 


ஈ நாம்‌ கூறுவதை நமது உரையைக்‌ கேட்பவர்கள்‌ புரிந்து 
கொண்டு, அதை தம்‌ மனதில்‌ பதிய வைத்துக்கொள்வதற்கு 
நாம்‌ கடுமையாக உழைக்க வேண்டும்‌. 


நீங்கள்‌ உங்கள்‌ குடும்பத்திற்கு உணவு தயாரிக்கும்போது, கோழி 
இறைச்சியையும்‌, காய்கறிகளையும்‌ வெறுமனே சாப்பாட்டு 
மேசையின்‌ மேல்‌ வைக்க மாட்டீர்கள்‌. காய்கறிகள்‌ நல்லவைதான்‌. 
இறைச்சியும்‌ நல்லதே. ஆனால்‌ நங்கள்‌ அந்த காய்கறிகளைத்‌ தயார்‌ 
செய்ய வேண்டும்‌. இறைச்சியை சமைக்க வேண்டும்‌. அதேபோலவே 
உணவைப்போன்ற உங்கள்‌ பிரசங்கத்திற்கு சில மூலப்பொருட்கள்‌ 
இருக்கின்றன. வேதப்பகுதியைக்‌ குறித்து சில குறிப்புகள்‌ உங்களிடம்‌ 
உள்ளன. கூறுவதற்கு சில நல்ல விடயங்கள்‌ உங்களிடமிருக்கின்றன 

ஆனால்‌ அது ஒரு பிரசங்கமாகாது. அது இன்னும்‌ தயார்‌ 
செய்யப்படவோ, சமைக்கப்படவோ இல்லை! 


ஒரு பிரசங்கத்தை அல்லது உரையைத்‌ திட்டமிடுவதற்கு இந்தப்‌ 
படிகளைப்‌ பின்பற்றுங்கள்‌: 

பிரசங்கத்தின்‌ முக்கிய விடயம்‌ -—* உப விடயங்கள்‌ -* 
உதாரணத்துடன்‌ விளக்கவும்‌ -—* பிரயோகிக்கவும்‌ -* 
மறுபரிசீலனை செய்யவும்‌ 


50 


தயார்‌ செய்வது எப்படி: திட்டமிடுங்கள்‌ 


1. பிரசங்கத்தின்‌ முக்கிய விடயம்‌ 
ஒரு பிரசங்கமானது ஒரு வேதப்பகுதியை விளக்கி, அதைக்‌ 
கேட்பவர்களுடன்‌ அதை சம்பந்தப்படூத்துகிறதாயிருக்கிறது. 
வேதப்பகுதியின்‌ முக்கிய விடயத்தை நோக்கவும்‌. உங்கள்‌ 
பிரசங்கத்தை கேட்பவர்களுக்கு இந்த முக்கிய விடயம்‌ எதைத்‌ 
தெரிவிக்கும்‌ என்பதை எழுதவும்‌. 


முதலில்‌ நாம்‌ இந்த வேதப்பகுதி அன்று மக்களுடன்‌ எந்தவிதத்தில்‌ 
தொடர்புள்ளதாயிருந்தது என்பதைக்‌ குறித்து சிந்திக்க வேண்டும்‌ - 
அதன்பின்‌ தேவனுடைய உதவியுடன்‌ அது அநேக வருடங்களின்‌ பின்‌ 
இன்று நமக்கு எதைத்‌ தெரிவிக்கிறது என்பதைப்‌ பார்க்க வேண்டும்‌. 





உதாரணம்‌: ஆதியாகமம்‌ 12:1-9 


ப வேதப்பகுதியின்‌ முக்கிய விடயம்‌: ஆபிரகாம்‌ அதற்குத்‌ 
தகுதியில்லாதவராப்‌ இருந்தாலும்‌, தேவன்‌ அவரை ஆசீர்வதிக்கப்‌ 
போவதாக  வாக்குப்பண்ணுகீறார்‌. தேவன்‌ அவருக்கொரு பெரிய 
குடும்பத்தை (பெரிய ஜாதி) கொடுக்கப்போவதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. 
தேவன்‌ அவரை ஒரு புதிய தேசத்துக்கு கொண்டுபோய்‌, அவர்‌ மூலம்‌ எல்லா 
மக்களையும்‌ ஆசீர்வதிக்கப்‌ போவதாக வாக்குப்பண்ணுகிறார்‌. ஆபிரகாம்‌ 
அதை விசுவாசத்துடன்‌ ஏற்றுக்கொள்கீறார்‌. 














பழைய ஏற்பாடூ புதிய ஏற்பாடு 
சிருஷ்டிப்பு. : கிறிஸ்துவின்‌ வாழ்க்கை, ் கிறிஸ்துவின்‌ 
்‌ மரணம்‌, உயிர்த்தெழுதல்‌, : இரண்டாம்‌ 
ஆபிரகாம்‌ பரமேறுகை நாம்‌ இங்கே வருகை 
வாழ்கிறோம்‌ 





நாம்‌ ஆபிரகாமிலிருந்து நேராக எம்மண்டைக்குச்‌ செல்ல முடியாது. 
நாம்‌ இயேசுவின்‌ சிலுவை மரணத்தின்‌ பின்‌ வாழ்கிறோம்‌. அது 
பெரும்‌ வேறுபாட்டை ஏற்படுத்துகிறது. 


ஆபிரகாமுக்கு தேவன்‌ கொடுத்த வாக்குத்தத்தம்‌ இயேசுவில்‌ 
நிறைவேறுதாக (உண்மையாய்‌ மாறுகிறது) புதிய ஏற்பாடு 
கூறுகிறது (கலாத்தியர்‌ 3:16). இயேசுவின்‌ மூலம்‌ நாம்‌ தேவனுடைய 
பெரிய குடும்பத்தின்‌ பகுதியாக இருக்கவும்‌, அவருடைய புதிய 
தேசத்திற்குப்‌ போகவும்‌ (பரலோகம்‌), தேவனுடைய ஆசீர்வாதம்‌ 








51 


தயார்‌ செய்வது எப்படி: திட்டமிடுங்கள்‌ 


நம்மோடிருப்பதை உணரவும்‌ முடியும்‌. ஆபிரகாமைப்‌ போல நாமும்‌ 
விசுவாசத்துடன்‌ மாறுத்தரம்‌ தர வேண்டும்‌. நாம்‌ இதை புரிந்து 
கொள்ளுதல்‌ பகுதியின்‌ கீழ்‌, எபிரேயர்‌ 11:8-10ல்‌ பார்த்தோம்‌ 
(பக்கங்கள்‌ 45-46). 





ஒரு பிரசங்கம்‌ இச்செய்தியை விளக்கி அதைக்‌ கேட்பவர்களுடன்‌ 
தொடர்புபடுத்தும்‌. உதாரணத்திற்கு இதை எழுதவும்‌: 

ப பிரசங்கத்தின்‌ முக்கிய விடயம்‌: நாம்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ மூலம்‌ 
தேவனின்‌ குடும்பத்தின்‌ பகுதியாக இருக்கலாமென்றும்‌, தேவனுடைய புதிய 
தேசத்துக்குப்‌ போகலாமென்றும்‌, தேவனுடைய சமாதானத்தையும்‌, 
ஆசீர்வாதத்தையும்‌ அனுபவிக்கலாமென்றும்‌ தேவன்‌ வாக்களிக்கிறார்‌. நாம்‌ 
இயேசுவின்‌ மேல்‌ விசுவாசம்‌ வைத்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. 








பிரசங்கத்தின்‌ முக்கிய விடயம்‌ -—ஃ உப விடயங்கள்‌ 4 
உதாரணத்துடன்‌ விளக்கவும்‌ _—* பிரயோகிக்கவும்‌ -- 
மறுபரிசீலனை செய்யவும்‌ 

இப்போது உங்களுக்கு வேதப்பகுதி புரிகின்றது. உங்களுக்கு சில 
குறிப்புகளும்‌, முக்கிய விடயமும்‌ இருக்கின்றன - ஆனால்‌ இது 
பிரசங்கமோ, உரையோ அல்ல! நாம்‌ பிரசங்கத்தை அல்லது 
உரையைத்‌ திட்டமிட வேண்டும்‌. 

நீங்கள்‌ முதலில்‌ ஒரு மூலப்பொருளைப்‌ போட்டு, பின்‌ 
இன்னொன்றையும்‌, அதன்‌ பின்‌ இன்னொன்றையும்‌ போட வேண்டும்‌. 


பிரசங்கத்தின்‌ முக்கிய விடயத்தை உங்கள்‌ தாளின்‌ மேற்பகுதியில்‌ 
எழுதுங்கள்‌. இது ஒரு நல்ல பிரசங்கத்தைத்‌ திட்டமிடூவதற்கு 
உங்களுக்கு உதவியாயிருக்கும்‌. 

அநேக போதகர்கள்‌ தங்கள்‌ பிரசங்கங்களைத்‌ திட்டமிடுவதில்லை. 
சிலர்‌ மீண்டும்‌, மீண்டும்‌ ஒரே விடயத்தைக்‌ கூறிக்கொண்டிருப்பார்கள்‌. 
இது கேட்பவர்களை சலிப்படைய செய்துவிடும்‌. அவர்கள்‌ ஒன்றையே 
சுற்றிச்‌, சுற்றிப்‌ போய்க்கொண்டிருப்பார்கள்‌ ! அதனால்‌ 
பிரயோஜனமில்லை - இது தரையிறங்காமல்‌ வானத்திலேயே 
வட்டமிட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ ஒரு விமானத்தைப்‌ போன்றதாகும்‌. 


1 8 
தர 


52 


தயார்‌ செய்வது எப்படி: திட்டமிடுங்கள்‌ 


சிலர்‌ அநேக விடயங்களைக்‌ கூறுவார்கள்‌. ஆனால்‌ அதில்‌ ஒரு 
திட்டமிருக்காது. எனவே அதைப்‌ புரிந்து கொள்வது கடினம்‌ - இது 
அநேக இடங்களுக்குச்‌ சென்றாலும்‌ நீங்கள்‌ போக வேண்டிய 
இடத்திற்குப்‌ போய்ச்‌ சேராததொரு பேரூந்தைப்‌ போன்றதாகும்‌! 


1 
ஆ 


நல்ல விதத்தில்‌ பிரசங்கத்தைத்‌ திட்டமிடும்‌ ஒரு வழியானது, இரண்டு 
மூன்று அல்லது நான்கு உப விடயங்களை அல்லது 
தலைப்புகளை ஏற்படுத்திக்‌ கொள்வதாகும்‌. அவை, பின்பற்றுவதை 
எளிதாக்குகிறது. அது உங்களுக்குப்‌ பிடித்தமான சூப்பை தயாரிக்கும்‌ 
செயல்முறையைப்‌ பின்பற்றுவதைப்‌ போன்றதாகும்‌. முதலில்‌ நீங்கள்‌ 
ஒரு மூலப்பொருளைப்‌ போடூவீர்கள்‌. அதன்பின்‌ ஒவ்வொன்றாக 
மற்றவைகளைப்‌ போடுவீர்கள்‌. இறுதியில்‌ நீங்கள்‌ ஒரு சுவையான 
உணவின்‌ மூலம்‌ திருப்தியடைவீர்கள்‌! 


க்க 


உப விடயங்கள்‌ முக்கிய விடயத்தின்‌ ஒரு பகுதியை 
விளக்குகிறது. 

உப விடயங்கள்‌ வேதப்பகுதியின்‌ ஒரு பகுதியை விளக்குகிறது. 
உப விடயங்கள்‌ குறுகியவைகளாதலால்‌ உங்கள்‌ பேச்சைக்‌ 
கேட்பவர்களுக்கு அவைகளை நினைவில்‌ வைத்துக்கொள்ள முடியும்‌. 
நீங்கள்‌ எப்படி வேதப்பகுதியை பிரிக்கப்போகிறீர்களென்பதை 
சிந்திக்கவும்‌. 

உ ஒவ்வொரு உப விடயத்துடனும்‌ தொடர்புறும்‌ வசனங்கள்‌ 
எவை? 

உ எல்லா வசனங்களும்‌ உள்ளடக்கப்பட்டுள்ளனவா? 

உ முக்கிய விடயத்தை இயன்றவரை தெளிவாக்குவதற்காக எப்படி 
உங்கள்‌ உப விடயங்களை ஒன்றிலிருந்தொன்று 
தொடரப்பண்ண முடியும்‌? 

உ உப விடயங்கள்‌ குறுகியதாகவும்‌, நினைவில்‌ 
வைத்துக்கொள்ளக்‌ கூடியதாகவும்‌ இருக்கின்றனவா? 

53 


தயார்‌ செய்வது எப்படி: திட்டமிடுங்கள்‌ 


உதாரணம்‌: ஆதியாகமம்‌ 12:1-9 





ப பிரசங்கத்தின்‌ முக்கிய விடயம்‌: நாம்‌ தேவனுடைய குடும்பத்தின்‌ ஒரு 
பகுதியாக இருக்க முடியுமென்றும்‌, தேவனுடைய சமாதானத்தையும்‌ 
ஆசீர்வாதத்தையும்‌ பெற்றுக்கொள்ள முடியுமென்றும்‌ தேவன்‌ 
வாக்குப்பண்ணகிறார்‌ என்பதாகும்‌. நரம்‌ இயேசுவின்மேல்‌ விசுவாசம்‌ 
வைப்பதின்‌ மூலம்‌ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. 


ப இதன்‌ உப விடயங்கள்‌ இப்படியிருக்கலாம்‌: 
1. தேவனுடைய பெரிய குடும்பத்தில்‌ சேர்வதைக்‌ குறித்த 
வாக்குத்தத்தம்‌ (வச.1-3) 


2. தேவனுடைய பெரும்‌ தேசத்திற்கு விசுவாசப்பயணம்‌ 
(வச.4-5) 


3. தேவனை அறிந்துகொள்வதின்‌ ஆசீர்வாதம்‌ (வச.6-9) 








அனைத்து உப விடயங்களையும்‌ கவனிக்கவும்‌: 
ஈ முக்கிய விடயத்தின்‌ ஒரு பகுதியை விளக்குகின்றன. 
ஈ ஒவ்வொன்றிலும்‌ “தேவனைக்‌” கொண்டிருங்கள்‌. இந்த முழு 
வேதப்பகுதியும்‌ தேவனைப்‌ பற்றியதாயிருக்கிறது. 
ஈ வேதப்பகுதியின்‌ ஒரு பகுதியை விளக்குகின்றன. 


உதாரணத்தில்‌ மூன்று உப விடயங்கள்‌ இருக்கின்றன. ஆனால்‌ 
உங்களுக்கு இரண்டு அல்லது, நான்கு உப விடயங்கள்‌ 
இருக்கக்கூடும்‌. ஒவ்வொரு வேதப்பகுதியும்‌ வித்தியாசமானது. 
ஒவ்வொரு பிரசங்கமும்‌ வித்தியாசமானது. சிலவேளைகளில்‌ 
உங்களுக்கு இரண்டு, மூன்று, அல்லது நான்கு விடயங்கள்‌ 
இருக்கக்கூடும்‌ - ஆனால்‌ அவை எப்போதும்‌ முக்கிய விடயத்தை 
விளக்குகின்றவைகளாக இருக்க வேண்டும்‌. 


3. உதாரணத்துடன்‌ அல்லது கதை மூலம்‌ விளக்கவும்‌ 

ஒரு உதாரண விளக்கம்‌ அல்லது வார்த்தைச்‌ சித்திரம்‌ முக்கிய 
விடயத்தைப்‌ புரிந்து கொள்வதற்கு உங்கள்‌ பேச்சைக்‌ 
கேட்பவர்களுக்கு உதவியாயிருக்கும்‌. சில வேளைகளில்‌ 
வேதப்பகுதியிலேயே சில உதாரண விளக்கங்கங்கள்‌ இருக்கும்‌. 
உதாரணமாக பவுல்‌ கடினமாகப்‌ பயிற்சி செய்து, விதிகளைப்‌ 
பின்பற்ற வேண்டிய ஒரு விளையாட்டு வீரனின்‌ உதாரணத்தினை 
உபயோகிக்கின்றார்‌. (2 தீமோத்தேயு 2:5,4:7). 


54 


தயார்‌ செய்வது எப்படி: திட்டமிடுங்கள்‌ 





சில வேளைகளில்‌ நீங்கள்‌ உங்கள்‌ சொந்த உதாரண 
விளக்கங்களைக்‌ குறித்து சிந்திக்க வேண்டியிருக்கும்‌. உதாரண 
விளக்கங்கள்‌ புரிந்து கொள்வதற்கு எளிதாகவும்‌ உங்கள்‌ மக்களின்‌ 
வாழ்க்கையுடன்‌ தொடர்புடையதாயும்‌ இருப்பதை உறுதி செய்து 
கொள்ளுங்கள்‌. 





உதாரணம்‌: ஆதியாகமம்‌ 12:1-9 

நாம்‌ தேவனுடைய  வாக்குத்தத்தத்தின்‌ மேல்‌ விசுவாசம்‌ 
உள்ளவர்களாயிருக்க வேண்டும்‌ என்பதே செய்தியாகும்‌. உங்கள்‌ 
முக்கிய உதாரண விளக்கம்‌ அல்லது கதை விசுவாசத்தைக்‌ 
குறித்து உங்கள்‌ பேச்சைக்‌ கேட்பவர்களுக்கு விளக்குவதாய்‌ 
இருக்கும்‌. 

ப நீங்கள்‌ ஒரு பேருந்தில்‌ அல்லது படகில்‌ பயணம்‌ செய்தால்‌, அதை 
ஓட்டுபவரிடம்‌ அது எங்கே போகிறது ஏன்று கேட்பீர்கள்‌. சில பேருந்துகளில்‌ 
அதன்‌ முன்புறம்‌ அது போகுமிடத்தைக்‌ குறிப்பிடும்‌ ஒரு அடையாளறிருக்கும்‌. 
நீங்கள்‌ பேருந்தில்‌ ஏறும்போது, அது உங்களை சரியான இடத்தில்‌ 
கொண்டுபோய்‌ சேர்க்கும்‌ என்ற விசுவாசம்‌ உங்களுக்கிருக்கும்‌. நீங்கள்‌ 
ஓட்டுனரின்‌ வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்‌. 


ப ஆபிரகாமுக்கு தேவன்‌ மேல்‌ விசுவாசமிருந்தது. அவரை ஒரு புதிய 
தேசத்திற்குக்‌ கொண்டுபோவதாக தேவன்‌ அவருக்கு வாக்களித்தார்‌. 
ஆபிரகாமுக்கு அவர்‌ போகுமிடமோ, அல்லது அங்குபோகும்‌ வழியோ 
தெரிந்திருக்கவில்லை. அவரை வழிநடத்த ஆபிரகாம்‌ தேவனை 
விசுவாசித்தார்‌. 








நீங்கள்‌ ஒரு கட்புலனுதவியை, அல்லது படத்தையோ 
உபயோகிக்கலாம்‌. நீங்கள்‌ ஒரு படத்தை வரைந்தோ, அல்லது ஒரு 
சிறு நாடகத்தின்‌ மூலமாகவோ விளக்கலாம்‌. அது உங்கள்‌ முக்கிய 
விடயத்தைக்‌ கற்றுக்கொடுக்க உதவியாயிருப்பதை எப்போதும்‌ 
உறுதி செய்து கொள்ளுங்கள்‌! 


4. பிரயோகிக்கவும்‌ 

நாம்‌ தேவனுடைய வார்த்தையைக்‌ கற்றுக்கொடுக்கும்போது 
தேவனுடைய வார்த்தை  நம்முடனும்‌, அதைக்‌ கேட்கும்‌ 
அனைவருடனும்‌ பேசி, எல்லோரையும்‌ மாற்ற வேண்டுமென்று 
விரும்ப வேண்டும்‌. எனவே வேதப்பகுதியின்‌ முக்கிய விடயம்‌ 
நீங்கள்‌ பேசும்‌ மக்களுடன்‌ எப்படிப்‌ பிரயோகமாகிறது என்பதை 
நீங்கள்‌ சிந்திக்க வேண்டும்‌. 


55 


தயார்‌ செய்வது எப்படி: திட்டமிடுங்கள்‌ 


நாம்‌ காலவரிசையை நினைவு கூரவேண்டும்‌ (பக்கம்‌ 51), பழைய 
ஏற்பாட்டிலிருந்து போதிக்கும்போது இவ்விடயம்‌ அவசியமாகும்‌. நாம்‌ 
இயேசுவுக்குப்‌ பின்னான காலத்திலே வாழ்கிறோம்‌. எனவேதான்‌ 
பழைய ஏற்பாட்டை சிலுவையினூடாக திரும்பிப்‌ பார்க்க வேண்டும்‌. 


நீங்கள்‌ பேசப்போகும்‌ வித்தியாசமான மக்களைக்‌ குறித்து 
சிந்திக்கவும்‌. முக்கிய விடயம்‌ இவர்களுடன்‌ எவ்வாறாகப்‌ பேசும்‌: 


ஈ பிள்ளைகள்‌ 
ஈ புதிய விசுவாசிகள்‌ 
ஈ விசுவாசிகளல்லாதோர்‌ 
ஈ சபைத்‌ தலைவர்கள்‌ 
உங்கள்‌ பேச்சைக்‌ கேட்கும்போது, அதைக்‌ கேட்பவர்கள்‌ மனதில்‌ 
எழக்கூடிய கேள்விகளைக்‌ குறித்து சிந்திக்கவும்‌. உதாரணமாக: 
உ நாளை எனக்கு இது எப்படிப்‌ பொருந்தும்‌? 
உ இதை நான்‌ எப்படி சபையில்‌ நடைமுறைப்படுத்துவது? 
உ என்னுடைய குடும்பத்தில்‌ இதற்கு நான்‌ எப்படி கீழ்ப்படிவது? 
உ என்னுடைய கிராமத்தில்‌ அல்லது சமுதாயத்தில்‌ நான்‌ எப்படி 
இதன்படி வாழ்வது? 
உ இயேசுவை உண்மையுடன்‌ பின்பற்ற இது எப்படி எனக்கு 
உதவி செய்கிறது? 
உ எந்த ஆபத்துக்களைக்‌ குறித்து நான்‌ விழிப்புடனிருக்க 
வேண்டும்‌? 
நீங்கள்‌ செய்திகளை இறுதியிலும்‌, ஒவ்வொரு உப விடயத்தின்‌ 
பின்னும்‌, பிரயோகிக்கலாம்‌. நீங்கள்‌ உங்கள்‌ செய்திகளை 
இறுதியில்‌ மாத்திரம்‌ பிரயோகித்தால்‌, அதை சிலர்‌ கேட்காமல்‌ 
விட்டூ விடக்கூடும்‌. 





உதாரணம்‌: ஆதியாகமம்‌ 12:1-9 


ப ஆபிரகாம்‌ தேவனை விசுவாசித்தான்‌. நல்லவர்களாய்‌ இருப்பதால்‌, அல்லது 
தேவாலயத்துக்குப்‌ போவதால்‌ அவர்கள்‌ பரலோகத்தைச்‌ 
சென்றடைவார்களென்று அநேகர்‌ நினைக்கிறார்கள்‌. இது தவறான 
எண்ணமாகும்‌. நாம்‌ விசுவாசத்தின்‌ மூலமாக இரட்சிக்கப்படுகிறோம்‌ என்பதே 
வேதாகமத்தின்‌ செய்தியாகும்‌. இயேசுவின்‌ மேல்‌ விசுவாசமுள்ளவர்களுக்கு 
தேவன்‌ பரலோகத்தை வாக்குப்பண்ணுகிறாரென்பதே வேதாகழத்தின்‌ 
செய்தியாகும்‌. 








56 


தயார்‌ செய்வது எப்படி: திட்டமிடுங்கள்‌ 


ப ஆபிரகாமுக்கு அவர்‌ ஏங்கே போகிறாரென்பது தெரியாது. எதிர்காலத்தைக்‌ 
குறித்த அநேகக்‌ காரியங்கள்‌ நமக்குத்‌ தெரியாது. நாம்‌ தேவனுடைய 
வார்த்தையையும்‌, அவருடைய வாக்குத்தத்தங்களையும்‌ விசுவாசிக்க 
வேண்டும்‌. 





ப தேவன்‌ ஆபிரகாமை ஆசீர்வதிக்கப்போவதாக வாக்களித்தார்‌. தேவன்‌ 
அவர்களுக்குப்‌ பணத்தையும்‌, பொருளையும்‌ கொடுக்கப்போவதாக 
வாக்களிக்கிறாரென்று அநேகக்‌ கிறிஸ்தவர்கள்‌ நினைக்கிறார்கள்‌. தேவன்‌ 
ஆபிரகாமுக்குப்‌ பணத்தை வாக்களிக்கவில்லை. வாக்குத்தத்தம்‌ 
தேவனுடைய குடும்பத்தையும்‌, தேவனுடைய பரலோகத்தையும்‌ 
குறித்ததாயிருந்தது. இயேசுவில்‌ நமக்கிருக்கும்‌ ஆசீர்வாதங்கள்‌ 
ஆவிக்குரியவை என்பதை நாம்‌ நமது பிரசங்கத்தைக்‌ கேட்பவர்களுக்கு 
நினைவுபடுத்த வேண்டும்‌. தேவனுடைய குடும்பத்தில்‌ இருக்கும்‌ 
ஆசீர்வாதம்‌. பரலோகத்திற்குப்‌ போகும்‌ ஆசீர்வாதம்‌. இந்த ஆசீர்வாதங்கள்‌ 
பணத்தைவிட அதிக விலையுயர்ந்தவைகளாயிருக்கின்றன. 








இப்போது வேதப்பகுதியைக்‌ குறித்து உங்களிடம்‌ குறிப்புகளும்‌, 
தேவனுடைய செய்தியை எப்படி பகிர்ந்து கொள்வீர்களென்பதற்கான 
ஒரு திட்டமும்‌ இருக்கின்றன. உங்கள்‌ பிரசங்கத்தினை 
வழங்குவதற்கு இவை உங்களுக்கு உதவியாயிருக்கும்‌. 


5. மறுபரிசீலனை செய்யவும்‌ 
நீங்கள்‌ கற்பிப்பதற்கு முன்‌ உங்கள்‌ திட்டத்தை மறுபரிசீலனை 
செய்ய வேண்டும்‌. 
ஈ நீங்கள்‌ தயார்‌ செய்திருப்பதை சரி பார்க்கவும்‌: 
௦ முக்கிய விடயம்‌ தெளிவாய்‌ இருக்கின்றதா? 


௦ அந்த வேதப்பகுதியில்‌ வேதாகமம்‌ கற்பிப்பதை நீங்கள்‌ 
காண்பிக்கிறீர்களா? 
வசனத்தைத்‌ தெளிவாக விளக்கியிருக்கின்றீர்களா ? 
மக்கள்‌ செய்தியை புரிந்து கொண்டு அதை மனதில்‌ 
வைத்துக்கொள்ளத்தக்கதாக நீங்கள்‌ வார்த்தைச்‌ 
சித்திரங்களைக்‌ குறித்துச்‌ சிந்திக்கின்றீர்களா? 

௦ நங்கள்‌ கூறுவதை மக்கள்‌ பின்பற்றத்தக்கதாக உங்கள்‌ 
பேச்சில்‌ ஒரு தெளிவான ஓட்டம்‌ காணப்படுகிறதா? 

௦ உங்கள்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்பவர்கள்‌ வாழ்க்கையில்‌ எதை 
மாற்ற வேண்டுமென்று நீங்கள்‌ தேவனிடம்‌ கேட்கிறீர்கள்‌? 


57 


தயார்‌ செய்வது எப்படி: திட்டமிடுங்கள்‌ 


ஈ நீங்கள்‌ முழுமையாகத்‌ தயாரித்திருக்கும்‌ ஒரு பிரசங்கத்தையா 
அல்லது குறுகிய குறிப்புகளையா நீங்கள்‌ பேசுவதற்கு 
உபயோகிக்கப்‌ போகிறீர்களென்பதைத்‌ தீர்மானிக்கவும்‌. 

ஈ உங்கள்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்பவர்களில்‌ பெரும்பான்மை 
ஆனவர்களுக்கு விளங்கும்‌ மொழியை எப்போதும்‌ 
உபயோகிக்கவும்‌. மொழியைக்‌ குறித்து கவனமாகச்‌ 
சிந்திக்கவும்‌. நீங்கள்‌ பேசப்போகும்‌ மொழி என்ன? உங்கள்‌ 
பிரசங்கத்தைக்‌ கேட்பவர்கள்‌ எந்த மொழியை நன்றாகப்‌ புரிந்து 
கொள்வார்கள்‌? அந்த மொழியில்‌ பேசுவதற்கு உங்களுக்கு 
எந்தக்‌ குறிப்புகள்‌ அதிக பிரயோஜனமாயிருக்கும்‌? 


பயிற்சி 
உ. இப்போது இதைப்‌ பயிற்சி செய்யவும்‌. மேற்கூறப்பட்டூுள்ள படிகளைப்‌ 
பின்பற்றி ஆதியாகமம்‌ 12:1-9 வசனங்களின்‌ மேல்‌ ஒரு பிரசங்கத்தைத்‌ 
திட்டமிட உங்களுக்கு உதவக்கூடிய சில குறிப்புகளைத்‌ தயாரிக்கவும்‌. 


உ உங்கள்‌ சொந்த வார்த்தைகளிலும்‌, மொழியிலும்‌ உப விடயங்கள்‌ 
உட்பட உங்கள்‌ சொந்தத்‌ திட்டத்தை எழுதவும்‌. 


58 





தயார்‌ செய்வது எப்படி: கற்றுக்கொடுங்கள்‌ 


8. கற்றுக்கொடுங்கள்‌ 


வேதப்பகுதியிலிருந்து ஒரு பிரசங்கத்தை 
அல்லது உரையை எழுதுவது எப்படி 


இந்த அதிகாரத்தில்‌ நாம்‌ கற்றுக்கொள்வது: 
॥ வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை தெளிவாகக்‌ 
கற்றுக்கொடுக்கக்‌ குறிப்புகளைத்‌ தயார்‌ செய்வது எப்படி?. 


ஈ நமது பிரசங்கம்‌ அல்லது உரையின்‌ ஒவ்வொரு பகுதியையும்‌ 
தயார்‌ செய்வது முக்கியம்‌. 
ஒரு பிரசங்கத்தை அல்லது உரையைத்‌ தயார்‌ செய்வதில்‌ இந்தப்‌ 
படிகளைப்‌ பின்பற்றுவது உங்களுக்கு உதவியாயிருக்கும்‌. 


ஆரம்பிக்கவும்‌ — விளக்கவும்‌ _—ஃ உதாரணத்துடன்‌ 
விளக்கவும்‌ — பிரயோகிக்கவும்‌ -— நிறைவு செய்யவும்‌ 
-.? ஜெபிக்கவும்‌ 


ஒரு வேதாகமப்பகுதியிலிருந்து ஒரு பிரசங்கத்தை அல்லது உரையை 
எழுதுவதற்கு இந்தப்‌ பகுதி உங்களுக்கு உதவியாயிருக்கும்‌. அது 
ஒரு முழுமையான பிரசங்கம்‌ அல்ல. நீங்கள்‌ உங்கள்‌ சொந்த 
முயற்சியையும்‌ பயன்படுத்த வேண்டும்‌ - ஆனால்‌ அது உங்களுக்கு 
சில கருத்துக்களைத்‌ தெரிவிக்கிறது. இந்தக்‌ கருத்துக்களை எடுத்து 
நீங்கள்‌ சிறந்த முறையில்‌ அவற்றை உபயோகிக்க வேண்டும்‌. 


முக்கிய விடயத்தை அடிப்படையாகக்‌ கொண்டே உரையானது 
அமையுமென்பதை எப்போதும்‌ நினைவில்‌ வைத்துக்கொள்ளவும்‌. 


1. ஆரம்பிக்கவும்‌ 

நீங்கள்‌ எப்போது வேதப்பகுதியை வாசிப்பீர்கள்‌? அதை 
இன்னொருவரை வாசிக்கும்படி கூறுவீர்களா? 

உங்கள்‌ உரையை எப்படி ஆரம்பிப்பதென்பதைக்‌ குறித்து 
கவனமாக சிந்திக்கவும்‌. மக்கள்‌ உங்கள்‌ பேச்சைக்‌ கேட்கப்பண்ண 


59 


தயார்‌ செய்வது எப்படி: கற்றுக்கொடுங்கள்‌ 





அவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும்‌. முக்கிய 
விடயத்தை முதலில்‌ அவர்களுக்குக்‌ கூறுவது நல்லது. அவர்கள்‌ 
எதற்காக இந்தப்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்க வேண்டுமென்பதையும்‌, 
அவர்களுக்கு இந்த வேதப்பகுதி எந்த விதத்தில்‌ உதவியாய்‌ 
இருக்குமென்பதையும்‌ அவர்களுக்குக்‌ கூறுங்கள்‌. நீங்கள்‌ 
அவர்களிடம்‌ ஒரு கேள்வியை கேட்டு, அதற்குப்‌ பதிலை உங்கள்‌ 
உரையில்‌ கொடுப்பதாகக்‌ கூறலாம்‌. சில வேளைகளில்‌ நீங்கள்‌ ஒரு 
சிறுநாடகம்‌, கட்புலனுதவி அல்லது கதையின்‌ மூலம்‌ உங்கள்‌ 
உரையை ஆரம்பிக்கலாம்‌. 





உதாரணம்‌: ஆதியாகமம்‌ 12:1-9 


ப பிரசங்கத்தின்‌ முக்கிய விடயம்‌: நாம்‌ தேவனுடைய குடும்பத்தில்‌ ஒரு 
பங்காளராய்‌ இருக்கலாமென்றும்‌, அவருடைய புதிய தேசத்துக்குப்‌ 
போகலாமென்றும்‌, தேவனுடைய சமாதானத்தையும்‌, ஆசீர்வாதத்தையும்‌ 
பெற்றுக்கொள்ளலாமென்றும்‌ தேவன்‌ வாக்களிக்கிறார்‌ என்பதாகும்‌. நாம்‌ 
அதை இயேசுவை வீசுவாசிப்பதின்‌ மூலம்‌ மாறுத்தரம்‌ அளிக்க வேண்டும்‌. 


ப உங்கள்‌ பேச்சைக்‌ கேட்பவர்களிடம்‌ கேளுங்கள்‌: விசுவாசம்‌ என்றால்‌ 
என்ன? விசுவாசத்துடன்‌ இருப்பது அல்லது விசுவாசத்தின்‌ மூலம்‌ நடப்பது 
என்றால்‌ என்ன? எபிரேயர்‌ 11:8ஐ வாசித்து, விசுவாசத்துடன்‌ இருப்பது 
என்பதற்கு அர்த்தம்‌ ஏஎன்னவென்பதைப்‌ புரிந்துகொள்ள நாம்‌ ஆபிரகாறைப்‌ 
பார்ப்போம்‌ என்று கூறுங்கள்‌. 








2. விளக்கவும்‌ 

உப விடயங்கள்‌ ஒரு சரீரத்தின்‌ எலும்புகளைப்‌ போன்றவை. 
எலும்புகள்‌ நம்மை நேராக நிற்கப்பண்ணுகின்றன. ஆனால்‌ நமக்கு 
சதையும்‌ தேவை! அந்த எலும்புகளில்‌ சதையை வைப்பதற்கு நங்கள்‌ 
வசனங்களை நேரம்‌ எடுத்து விளக்க வேண்டும்‌. வசனங்கள்‌ என்ன 
கூறுகின்றன என்பதைத்‌ தெளிவுபடுத்த வேண்டும்‌. நீங்கள்‌ 
வசனங்களை விளக்கும்போது அவைகளை வேதாகமத்திலிருந்து 
வாசித்தபடி அதைச்‌ செய்வது நல்லது. உங்கள்‌ மக்கள்‌ வசனங்களை 
அவர்கள்‌ வேதாகமங்களில்‌ பின்பற்றச்‌ செய்யுங்கள்‌. 

இந்த நூல்‌ சில கருத்துக்களைக்‌ கொடுக்கிறது. ஆனால்‌ நீங்களும்‌ 
உங்கள்‌ சொந்தக்‌ கருத்துக்களை அத்துடன்‌ இணைத்துக்கொள்ள 
வேண்டும்‌. உங்கள்‌ மக்களுக்கு எது சிறந்ததென்பதையும்‌, அவர்கள்‌ 
தெளிவாகப்‌ புரிந்து கொள்ள எது உதவியாயிருக்குமென்பதையும்‌ 
குறித்து சிந்தியுங்கள்‌. 


60 


தயார்‌ செய்வது எப்படி: கற்றுக்கொடுங்கள்‌ 





வேதாகமம்‌ கூறுவதைத்தான்‌ நீங்கள்‌ கூறுகிறீர்கள்‌ என்பதை உங்கள்‌ 
பேச்சைக்‌ கேட்பவர்கள்‌ தெளிவாகக்‌ கண்டுகொள்வதை உறுதி 
செய்து கொள்ளுங்கள்‌! 





உதாரணம்‌: ஆதியாகமம்‌ 12:1-9 


1. ஒரு பெரிய குடும்பத்தைக்‌ குறித்த தேவனின்‌ வாக்குத்தத்தம்‌ (வச.1-8) 
தேவன்‌ ஆபிராமிடம்‌ அவருக்கு (ஆபிரகாமுக்கு) மிகவும்‌ 
கடினமானதொரு காரியத்தைச்‌ செய்யும்படி கூறுகிறார்‌. 1ம்‌ 
வசனத்தை வாசிக்கவும்‌. அவருடைய குடும்பத்தினர்‌ ஊர்‌ என்ற 
இடத்தில்‌ நீண்ட காலம்‌ வாழ்ந்தார்கள்‌. அவருடைய உறவினர்கள்‌ 
யாவரும்‌ அங்கு வாழ்ந்தார்கள்‌. அவருடைய எல்லா நண்பர்களும்‌ 
அங்கிருந்தார்கள்‌. அவருக்கு தெரிந்த யாவும்‌ அந்த ஊர்‌ என்ற 
இடத்தில்தான்‌ இருந்தன. அப்படியிருக்க ஆபிரகாம்‌ ஏன்‌ அங்கிருந்து 
வெளியேறுகிறார்‌? அதற்குக்‌ காரணம்‌ தேவன்‌ அதைவிட 
மேன்மையானதை அவருக்கு வாக்குப்பண்ணியதேயாகும்‌. 
வசனங்கள்‌ 2,3ஐ வாசிக்கவும்‌. “நான்‌ செய்வேன்‌” என மூன்று 
முறைகள்‌ தேவன்‌ அஆபிரகாமிற்கு வாக்களிக்கிறார்‌. தேவன்‌ 
ஆபிரகாமை “ஆசீர்வதிக்கப்‌ போவதாகக்‌” கூறுகிறார்‌. இது 
பணத்துடன்‌ சம்பந்தப்பட்டதல்ல. ஆபிரகாம்‌ ஏற்கனவே 
பெருமளவான உடைமைகளைக்‌ கொண்டிருந்தான்‌. ஆபிரகாமுக்கு 
இல்லாததொன்றை அவருக்குக்‌ கொடுப்பதாக தேவன்‌ 
வாக்களிக்கிறார்‌. ஒரு புதிய ஜாதியின்‌ அல்லது குடும்பத்தின்‌ முதல்‌ 
உறுப்பினராகும்‌ ஆசீர்வாதத்தை தேவன்‌ ஆபிரகாமுக்கு 
வாக்களிக்கிறார்‌. அந்த ஜாதியில்‌ அனைவரும்‌ ஆசீர்வதிக்கப்பட்டு 
இருப்பார்களென்று தேவன்‌ வாக்களிக்கிறார்‌. அந்த ஜாதி 
உலகத்தின்‌ எல்லா தேசங்களிலுமிருந்து வரும்‌ அநேக 
வித்தியாசமான மக்களைக்‌ கொண்டதாயிருக்கும்‌. அது ஒரு பெரிய 
குடும்பம்‌ - தேவனின்‌ குடும்பம்‌. தேவன்‌ ஆபிரகாமை அவருடைய 
சொந்த நாட்டையும்‌, குடும்பத்தையும்‌ விட்டுப்‌ புறப்பட்டுப்போகும்படி 
கூறுவதின்‌ காரணம்‌ அவருக்கு அதைவிட மேன்மையானதொரு 
நாட்டையும்‌, ஒரு குடும்பத்தையும்‌ கொடுப்பதாக அவர்‌ 
வாக்களிப்பதினாலேயாகும்‌. இந்தக்‌ குடும்பத்தின்‌ கதையை பழைய 
ஏற்பாடு நமக்குக்‌ கூறுகிறது - இஸ்ரவேல்‌ மக்கள்‌ (இஸ்ரவேல்‌ 
என்பது ஆபிரகாமின்‌ பேரனாகிய யாக்கோபின்‌ இன்னொரு பெயர்‌). 
இது தேவன்‌ ஆபிரகாமுக்கு வாக்களித்ததின்‌ ஒரு பகுதியேயாகும்‌. 
கலாத்தியர்‌ 3:16ஐ வாசிக்கவும்‌. அது ஆதியாகமம்‌ 12:7ல்‌ தேவன்‌ 
கூறும்‌ “சந்ததி” அல்லது “பிள்ளை” இயேசு கிறிஸ்துவே என்று 
நமக்குக்‌ கூறுகிறது. இயேசுவின்‌ மூலமாகவே நாம்‌ தேவனுடைய 
பெரிய குடும்பத்தின்‌ ஒரு பகுதியாக மாற முடியும்‌. அது உலகத்தின்‌ 
எல்லா நாடூகளிலுமுள்ள மக்களின்‌ ஒரு குடும்பமாகும்‌. அதுவே 
சிறந்த குடும்பமாகும்‌ - ஆசீர்வதிக்கப்பட்டதொரு குடும்பம்‌, 
தேவனின்‌ குடூம்பம்‌. 








61 


தயார்‌ செய்வது எப்படி: கற்றுக்கொடுங்கள்‌ 








2. தேவனின்‌ பெரும்‌ தேசத்திற்கு விசுவாசப்பயணம்‌ (வச.4-5) 

வசனங்கள்‌ 4-5ல்‌ என்ன நடக்கிறது என்பதைக்‌ கூறவும்‌. ஆபிரகாம்‌ 
ஒரு இளைஞரல்ல. அவருக்கிருக்கும்‌ யாவற்றையும்‌ அவர்‌ 
எடுத்துக்கொண்டு போகிறார்‌. மீண்டும்‌ ஊர்‌ தேசத்திற்கு 
திரும்பிவரும்‌ திட்டம்‌ ஆபிரகாமுக்கு இல்லை. அவர்‌ தேவனுடைய 
வாக்குத்தத்தத்தை நம்பி, தேவன்‌ அவரிடம்‌ செய்யும்படி கூறின 
யாவற்றிற்கும்‌ முழுமையாகக்‌ கீழ்ப்படிகிறார்‌. தேவனின்‌ 
வாக்குத்தத்தத்தைக்‌ குறித்து அறிந்து கொள்வது மட்டும்‌ போதாது. 
நாம்‌ தேவன்‌ கூறுவதை விசுவாசத்துடன்‌ ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. 
தேவன்‌ வாக்களித்த தேசமாகிய கானான்‌ தேசத்தில்‌ வந்து 
சேருவதற்கு ஆபிரகாம்‌ அவருடைய சொந்த நாட்டை விட்டு 
வெளியேற வேண்டியிருந்தது. அங்கு போவது எப்படியென்று அவர்‌ 
அறிந்திருக்கவில்லை. அது எவ்வளவு கடினம்‌ என்பதை அவர்‌ 
அறிந்திருக்கவில்லை. அவர்‌ தேவனை விசுவாசித்தார்‌. எபிரேயர்‌ 
11:8-10ஐ வாசிக்கவும்‌. நாம்‌ விசுவாசத்தின்‌ மூலம்‌ வாழ 
வேண்டுமென்று எபிரேயர்‌ 11 நினைவுபடுத்துகிறது : தேவனின்‌ 
வாக்குப்பண்ணப்பட்ட திட்டத்தை நம்பி தேவனுடைய பரலோக 
நகரத்தை எதிர்பார்த்திருப்பதாகும்‌. 


உங்கள்‌ பிரதான உதாரண விளக்கத்தை உபயோகிக்கவும்‌. 


8. தேவனை அறிகிற ஆசீர்வாதம்‌ (வச.6-9) 

ஆபிரகாமுக்கு தேவன்‌ மேல்‌ விசுவாசமிருக்கிறது. அவர்‌ தன்‌ 
சொந்த நாட்டை விட்டு தேவன்‌ வாக்களித்த நாட்டூக்குப்போகிறார்‌. 
அங்கே அவர்‌ வந்து சேரும்போது அது ஏற்கனவே மனிதர்களால்‌ 
நிறைந்து காணப்படுகிறது - கானானியர்‌! (6ம்‌ வசனத்தை 
வாசிக்கவும்‌). அவர்கள்‌ தங்கள்‌ தேசத்தை ஆபிரகாமுக்குக்‌ 
கொடுக்க மாட்டார்கள்‌. ஆபிரகாமிடம்‌ ஒரு படை இல்லை. எப்படி 
இந்தத்‌ தேசம்‌ அவருக்கு சொந்தமாவது சாத்தியமாகும்‌? தேவன்‌ 
ஆபிரகாமுக்குத்‌ தரிசனமாகினார்‌. ஆபிரகாம்‌ தேவனை சந்தித்தார்‌, 
அவருடைய குரலைக்‌ கேட்டார்‌. ஆபிரகாம்‌ எதைக்‌ கண்டாரென்று 
நமக்குத்‌ தெரியாது. ஆனால்‌ அவர்‌ எதைக்‌ கேட்டாரென்று நமக்குத்‌ 
தெரியும்‌. தேவன்‌ அவருடைய வாக்குத்தத்தத்தை மீண்டும்‌ 
கூறுகிறார்‌ (7ம்‌ வசனத்தை வாசிக்கவும்‌). தேவன்‌ அவருடைய 
“வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதாக”  உறுதியளிக்கிறார்‌. 
ஆபிரகாம்‌ அங்கே ஒரு பலிபீடத்தைக்‌ கட்டுகிறார்‌ - அவர்‌ 
தேவனைத்‌ தொழுது கொள்கிறார்‌. பெத்தேலிலும்‌ அவர்‌ அதையே 
செய்கிறார்‌. (பெத்தேல்‌ என்றால்‌ “தேவனின்‌ வீடு” என்று அர்த்தம்‌). 
ஆபிரகாம்‌ தேவனோடு வாழ்கிறார்‌! ஆபிரகாம்‌ தேவனின்‌ நண்பராய்‌ 
இருப்பாரென்று தேவன்‌ அவருக்கு வாக்களிக்கிறார்‌. 
உலகத்திலேயே மிகவும்‌ பெரிதான ஆசீர்வாதம்‌ இதுவேயாகும்‌: 
தேவனை அறிவது, தேவனின்‌ குரலைக்‌ கேட்பது, தேவனுடன்‌ 





62 





தயார்‌ செய்வது எப்படி: கற்றுக்கொடுங்கள்‌ 








பேசுவது, தேவனிடம்‌ ஜெபிப்பது, தேவனால்‌ ஆதரிக்கப்படுவது, 
தேவன்மேல்‌ அன்பு செலுத்துவது. நீங்கள்‌ இயேசுவிற்கூடாக இந்த 
ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும்‌! நீங்கள்‌ இயேசுவை 
விசுவாசித்தால்‌, ஒரு நாள்‌ நீங்கள்‌ தேவனுடன்‌ பரலோகத்தில்‌ 
இருப்பீர்கள்‌! 





3. உதாரணத்துடன்‌ விளக்கவும்‌ 

திட்டமிடுதல்‌ பகுதியில்‌ நாம்‌ ஒரு முக்கிய உதாரணத்தைக்‌ குறித்து 
சிந்தித்தோம்‌. நீங்கள்‌ வேறு உதாரணங்களையும்‌ குறித்து சிந்திக்க 
வேண்டியிருக்கலாம்‌. சில வேளைகளில்‌ ஒரு வார்த்தைச்‌ 
சித்திரமானது, ஒரு நீண்ட கதையைவிடச்‌ சிறந்தது. நாம்‌ ஒரு 
பேருந்தில்‌ அல்லது படகில்‌ பயணம்‌ செய்ய அதில்‌ ஏறும்போது நாம்‌ 
போக வேண்டிய இடத்திற்கு அதை ஓட்டுபவர்‌ நம்மைக்‌ கொண்டு 
போய்ச்‌ சேர்ப்பாரென்று நாம்‌ அவரை நம்புகிறோம்‌. ஆபிரகாம்‌ 
அவரை வழிநடத்தத்‌ தேவனை நம்பினார்‌ - அவர்‌ எங்கே 
போகப்போகிறாரென்று அவருக்குத்‌ தெரியாத நிலையிலும்‌ நம்பினார்‌. 





உதாரணம்‌: ஆதியாகமம்‌ 12:1-9 


ப கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பயணத்தைப்‌ போன்றது - நம்மை இந்தப்‌ 
பயணத்தில்‌ வழிநடத்தி இறுதியில்‌ அவருடன்‌ இருப்பதற்காக பரலோகத்தில்‌ 
நம்மைக்‌ கொண்டுபேரப்‌ சேர்ப்பாரென்று நாம்‌ தேவனை நம்பலாம்‌. 





4. பிரயோகிக்கவும்‌ 
திட்டமிடுதல்‌ பகுதியில்‌ நாம்‌ எப்படி வேதப்பகுதியைப்‌ 
பிரயோகிப்பது என்பதைக்‌ குறித்து சிந்தித்தோம்‌. இதை இயன்றளவு 
தெளிவாக்குவது மிகவும்‌ முக்கியம்‌. உங்கள்‌ பிரசங்கத்தைக்‌ 
கேட்பவர்களுக்கு எதையாவது சிந்திப்பதற்கு அல்லது செய்வதற்குக்‌ 
கொடுங்கள்‌. மக்கள்‌ மாறவும்‌, வளரவும்‌ வேண்டுமென்பதை மனதில்‌ 
வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. விசுவாசிகளல்லாதவர்களுக்கும்‌ நீங்கள்‌ 
எதையாவது கூற வேண்டுமென்பதை மறக்க வேண்டாம்‌. நீங்கள்‌ 
எப்போதும்‌ பல்வகையான கேட்போர்‌ மக்கள்‌ குழுக்களைக்‌ 
கொண்டிருப்பீர்கள்‌: 

ஈ விசுவாசத்தில்‌ நிறைந்த விசுவாசிகள்‌. 

ஈ விசுவாசத்தை விட்டுவிட வேண்டுமென எண்ணும்‌ விசுவாசிகள்‌. 


ஈ கிறிஸ்தவர்களாக மாற விரும்பும்‌, ஆனால்‌ அதை எப்படிச்‌ 
செய்வதென்றறியாமல்‌ இருக்கும்‌ அவிசுவாசிகள்‌. 


ஈ தாங்கள்‌ இரட்சிக்கப்படத்‌ தேவையில்லை என்று நினைக்கும்‌ 
அவிசுவாசிகள்‌. 


63 


தயார்‌ செய்வது எப்படி: கற்றுக்கொடுங்கள்‌ 





இந்த ஒவ்வொரு வகை மக்களுக்கும்‌ ஏற்றவிதமாக நீங்கள்‌ 
எதையாவது கூற முயற்சிக்க வேண்டும்‌. எல்லோருக்கும்‌ கேட்பதற்கு 
செய்தியில்‌ ஏதாவது இருக்க வேண்டும்‌. 





உதாரணம்‌: ஆதியாகமம்‌ 12:1-9 
முழு விசுவாசமுள்ள விசுவாசிகளுக்கு: 


ப பரலோகத்திற்குச்‌ செல்வதை எதிர்பாருங்கள்‌. உங்களை பரலோகம்‌ 
கொண்டு செல்லப்போவதாகத்‌ தேவன்‌ வாக்களித்திருக்கிறார்‌. உங்களால்‌ 
பரலோகத்தைக்‌ காண முடியாது. அது எவ்வளவு நன்றாக இருக்குமென்று 
உங்களுக்குத்‌ தெரியாது. ஆனால்‌ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள்‌ 
நம்பலாம்‌. நீங்கள்‌ தேவனுடைய சத்தத்தை வேதாகமத்தில்‌ கேட்கும்போதும்‌, 
தேவனுடைய மக்களுடன்‌ அவரை ஆராதிக்கும்போதும்‌ பரலோகத்தின்‌ 
சுவையை இப்போதே அனுபவிக்கலாம்‌. 


விசுவாசத்தை விட்டுவிட வேண்டுமென எண்ணும்‌ விசுவாசிகளுக்கு: 

0 ஆபிரகாமுக்கு அநேகப்‌ பிரச்சனைகள்‌ இருந்தன. தேவன்‌ அவருக்கொரு 
பெரிய குடும்பத்தை வாக்களித்தார்‌. ஆனால்‌ அவருடைய மனைவியோ 
பிள்ளையற்றிருந்தாள்‌. சாத்தியமற்றதாய்த்‌ தோன்றும்‌ நிலையில்‌ ஆபிரகாம்‌ 
தேவனை விசுவாசிக்க வேண்டியிருந்தது. உங்களுக்கு உதவி செய்ய 
தேவனை நம்புவீர்களா? 


கிறிஸ்தவர்களாக மாறவிரும்பும்‌, ஆனால்‌ அதை எப்படிச்‌ 
செய்வதென்றறியாமல்‌ இருக்கும்‌ அவிசுவாசிகளுக்கு: 

ப ஆபிரகாமுக்கு அவர்‌ எங்கே போகிறாரென்று தெரிந்திருக்கவில்லை - 
ஆனால்‌ அவரைத்‌ தேவன்‌ அழைத்தபோது அவர்‌ கீழ்ப்படிந்தார்‌. அவர்‌ 
தேவனை விசுவாசித்தார்‌, தேவன்‌ அவருக்கு உண்மையுள்ளவராயிருந்தார்‌. 
நீர்கள்‌ தேவனை நம்புவீர்களா? அவர்‌ உங்களுக்கு 
உண்மையுள்ளவராயிருப்பதை நீங்கள்‌ காண்பீர்கள்‌. இன்றே இயேசுவை 
விசுவாசியுங்கள்‌! 


தாங்கள்‌ இரட்சிக்கப்படத்தேவையில்லை என்று நினைக்கும்‌ அவிசுவாசிகளுக்கு: 
ப ஆபிரகாம்‌ பிற தேவர்களை ஆராதித்தார்‌. அவர்‌ தேவனை 
அறிந்திருக்கவில்லை. ஆனால்‌ தேவன்‌ அவரை அழைத்து 
மேன்மையானதொன்றை அவருக்கு வாக்குப்பண்ணினார்‌. தேவன்‌ உங்களை 
மனந்திரும்பி இயேசுவின்‌ மேல்‌ விசுவாசம்‌ வைக்க அழைக்கிறார்‌. 
ஏனென்றால்‌ அது மேன்மையானது! 


ப ஆபிரகாம்‌ அவருடைய வீட்டையும்‌, குடும்பத்தையும்‌ விட்டு வெளியேறினார்‌. 
அது கடினமாயிருந்தது! ஆனால்‌ அதற்குரிய பலனை அவர்‌ பெற்றுக்கொண்டார்‌. 
நீங்கள்‌ தேவன்மேல்‌ விசுவாசம்‌ வைக்காவிட்டால்‌ தண்டிக்கப்படுவீர்கள்‌. 
தேவனை விசுவாசிப்பவர்கள்‌ மட்டுமே பரலோகம்‌ போவார்களென்று வேதாகமம்‌ 
கூறுகிறது. மற்ற யாவரும்‌ நரகத்திற்குப்‌ போவார்கள்‌. 








64 


தயார்‌ செய்வது எப்படி: கற்றுக்கொடுங்கள்‌ 


5. நிறைவு செய்யவும்‌ 


உங்கள்‌ உரையை எப்படி நிறைவு செய்வதென்று சிந்தியுங்கள்‌. 
முக்கிய விடயத்தைக்‌ குறித்து உங்கள்‌ உரையைக்‌ 
கேட்பவர்களுக்கு நினைவுபடுத்துங்கள்‌. அதை நினைவில்‌ வைத்துக்‌ 
கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யுங்கள்‌. 


நீங்கள்‌ கூட்டத்தைத்‌ தொடர முன்பாக உங்கள்‌ உரையை நிறைவு 
செய்தபின்‌, உங்கள்‌ உரையைக்‌ கேட்டவர்களுக்கு, அவர்கள்‌ 
கேட்டவைகளைக்‌ குறித்து சிந்திக்கவும்‌, ஜெபிக்கவும்‌ சற்று 
நேரத்தை ஒதுக்குவது சில வேளைகளில்‌ உதவியாயிருக்கும்‌. 





உதாரணம்‌: ஆதியாகமம்‌ 12:1-9 

ப தேவன்‌ ஆபிரகாமை அழைத்து அவருடைய நாட்டை வீட்டு வெளியேறி 
வாக்குப்பண்ணப்பட்ட தேசத்திற்குப்‌ போகும்படி கூறினார்‌. ஆபிரகாம்‌ 
விசுவாசித்து தேவனுக்குக்‌ கீழ்ப்படிந்தார்‌. இன்று தேவன்‌ உங்களை 
அழைக்கிறார்‌. தேவன்‌ அவருடைய குடும்பத்தில்‌ ஒருவராக உங்களை 
மாற்ற விரும்புகிறார்‌. உங்களை அவருடைய வாக்குப்பண்ணப்பட்ட 
பரலோக தேசத்திற்குக்‌ கொண்டுபோய்‌ சேர்க்க அவரால்‌ முடியும்‌. தேவனால்‌ 
அவருடன்‌ உங்களுக்கோர்‌ அற்புதமான உறவை ஏற்படுத்திக்‌ கொடுக்க 
முடியும்‌. இன்று நீங்கள்‌ அவரிடம்‌ திரும்பி உங்கள்‌ எல்லா 
வீசுவாசத்தையும்‌ அவர்மேல்‌ வைப்பீர்களா? 








6. ஜெபிக்கவும்‌ 
ஜெபியுங்கள்‌ தொடர்ந்து ஜெபித்துக்‌ கொண்டிருங்கள்‌. 
ஈ தேவன்‌ முதலில்‌ உங்களை மாற்ற வேண்டுமென்று 
ஜெபியுங்கள்‌. 
ஈ தேவன்‌ உங்கள்‌ வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தி உங்கள்‌ 
மக்களுடன்‌ பேச வேண்டுமென்று ஜெபியுங்கள்‌. 
ஈ தேவனுடைய சத்தியம்‌ மக்களை மாற்ற வேண்டுமென்று 


ஜெபியுங்கள்‌. 





உதாரணம்‌: ஆதியாகமம்‌ 12:1-9 
ப இயேசுவின்‌ மூலம்‌ தேவனை அறிந்துகொள்ளும்‌ ஆசீர்வாதத்தைப்‌ புரிந்து 
கொள்ள உங்கள்‌ உரையைக்‌ கேட்பவர்களுக்கு தேவன்‌ உதவி செய்ய 

வேண்டுமென்று ஜெபியுங்கள்‌. 





65 


தயார்‌ செய்வது எப்படி: கற்றுக்கொடுங்கள்‌ 





0 இயேசுவின்‌ மேல்‌ விசுவாசம்‌ வைத்து, அவர்‌ உங்களுக்குக்‌ கூறும்‌ 
யாவற்றிற்கும்‌ கீழ்ப்படிய உங்களுக்கும்‌, உங்கள்‌ பிரசங்கத்தைக்‌ 
கேட்பவர்களுக்கும்‌ தேவன்‌ உதவி செய்யும்படி ஜெபியுங்கள்‌. 





பயிற்சி 

உ இப்போது இதை நீங்கள்‌ பயிற்சி செய்யுங்கள்‌. மேலே கொடுக்கப்பட்டூுள்ள 
படிமுறைகளைப்பார்த்து, ஆதியாகமம்‌ 12:1-9 வேதப்பகுதியிலிருந்து ஒரு 
பிரசங்கத்தை மேற்கொள்ள உங்களுக்குதவியாக இருக்க சில 
குறிப்புகளைத்‌ தயாரிக்கவும்‌. 

உ உங்கள்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்பவர்கள்‌ ஏப்படிப்பட்டவர்கள்‌ ஏன்பதையும்‌ 
அதை எப்படி அவர்களுக்குப்‌ பிரயோகிப்பீர்களென்பதையும்‌ 
சிந்திக்கவும்‌. இதை உங்கள்‌ சொந்த வார்த்தைகளிலும்‌, சொந்த 
மொழியிலும்‌ எழுதவும்‌. 


உ. பிரசங்கிக்கும்‌ முன்பதாக உங்கள்‌ குறிப்புகளை மறுபரிசீலனை செய்ய 
மறக்க வேண்டாம்‌. முக்கிய விடயம்‌ தெளிவாய்‌ இருக்கின்றதா? 


66 


பயிற்சி வரைகோடு 


9. பயிற்சி வரைகோடு 


வேதாகமத்துக்குள்‌ ஆழமாகச்‌ சென்று தேவனுடைய செய்தியை 
உங்கள்‌ மக்களுக்குத்‌ தெளிவாக விளக்குவதற்கு இந்த 
ஒழுங்குமுறை எப்படி உங்களுக்கு உதவியாயிருக்கிறது என்பதை 
நீங்கள்‌ காண்கின்றீர்களென்று நாம்‌ நம்புகின்றோம்‌. 

இது உங்களுக்குப்‌ புதிய ஒன்றாகவும்‌, கடினமாகவும்‌ காணப்படலாம்‌. 
முக்கியமான காரியம்‌ பயிற்சி செய்வதேயாகும்‌. அப்போது அது 
தெளிவாகவும்‌, எளிதாகவும்‌ இருக்கும்‌. 


ஈ மாற்கு 6:30-44 வசனங்களிலிருந்து ஒரு பேச்சை அல்லது 
பிரசங்கத்தைத்‌ தயார்‌ செய்வதற்குக்‌ கற்றுக்கொள்ளவும்‌ 
திட்டமிடவும்‌ - கற்பிக்கவும்‌ என்ற அதே படிகளைப்‌ பின்பற்றவும்‌. 

ஈ சில பதில்கள்‌ நூலின்‌ இறுதியிலுள்ள “மேலதிகப்‌” பகுதியில்‌ 
காணப்படும்‌. பதில்களை வாசிக்கும்‌ முன்‌ உங்கள்‌ சொந்த 
பதில்களை எழுதவும்‌. 

நீங்கள்‌ பின்பற்றவேண்டிய படிகள்‌ இவைகளேயாகும்‌. மேலதிக 
உதவிக்கு 5-8 அதிகாரங்களை மீண்டும்‌ வாசிக்கவும்‌. 


கற்றுக்கொள்ளவும்‌ - வேதப்பகுதியைப்‌ புரிந்து 
கொள்வது எப்படி? 

பின்னணி 

பின்னணியைப்‌ புரிந்து கொள்வதற்கு நீங்கள்‌ சிந்திக்க வேண்டியது : 


முழு வேதாகமம்‌ 
உ. இந்த நூல்‌ வேதாகமத்தின்‌ எந்தப்‌ பகுதியிலிருந்து வருகிறது 
(இந்நூலின்‌ 51ம்‌ பக்கத்திலுள்ள கால வரிசையைப்‌ 
பார்க்கவும்‌) 


67 


பயிற்சி வரைகோடு 


உ அது பழைய ஏற்பாட்டிலா (இயேசுவின்‌ வருகைக்கு முன்‌) 
அல்லது புதிய ஏற்பாட்டிலா (இயேசுவின்‌ வருகைக்கு பின்‌) 
வருகிறது? 

உ வரலாற்றில்‌ எந்தக்‌ காலத்தில்‌ இந்நூல்‌ அமைந்திருக்கிறது? 
(வேதாகமத்தில்‌ எழுதப்பட்டிருப்பவைகளே உலகத்தின்‌ 
உண்மையான வரலாறாகும்‌.) 


முழு நூல்‌ 
உ நூலை எழுதியது யார்‌? 


உ நூல்‌ யாருக்காக எழுதப்பட்டது? 


நீங்கள்‌ பேசப்போகும்‌ வேதப்பகுதிக்கு முன்னுள்ள வேதப்பகுதி 
உ அது நூலில்‌ எங்கிருக்கிறது? 


உ இதற்கு முன்னான வேதப்பகுதியின்‌ முக்கிய விடயமென்ன? 


வாசிக்கவும்‌ 

வேதப்பகுதியை மூன்று தடவைகள்‌ வாசிக்கவும்‌. அதை 
மெதுவாகவும்‌, கவனமாகவும்‌ வாசிக்கவும்‌. அதை சத்தமாக 
வாசிப்பது நல்லது. உங்களிடமிருக்குமாயின்‌ வேறொரு 
மொழிபெயர்ப்பிலும்‌ வாசிக்கவும்‌. மூன்றாவது முறை அதை உங்கள்‌ 
கண்களினாலும்‌, காதுகளினாலும்‌, மூக்கினாலும்‌, கைகளினாலும்‌ 
வாசிக்கவும்‌. நீங்கள்‌ அந்த இடத்தில்‌ இருப்பதாகக்‌ கற்பனை 
செய்துகொள்ளுங்கள்‌. நீங்கள்‌ எதைக்‌ காண்பீர்கள்‌, எதைக்‌ 
கேட்பீர்கள்‌, எதை நுகர்வீர்கள்‌, எதை உணர்வீர்கள்‌? 

உங்களுக்குக்‌ கடினமாகத்‌ தோன்றும்‌ வார்த்தைகள்‌ என்ன? 
அவற்றின்‌ அர்த்தத்தைக்‌ கண்டூ பிடிக்க முயற்சிக்கவும்‌. உங்களுக்கு 
இதில்‌ உதவி செய்வதற்கு யாராவது உண்டா? ஒரு அகராதியைப்‌ 
பார்த்து அர்த்தத்தைக்‌ கண்டுபிடிக்க முடியுமா? 


புரிந்து கொள்ளவும்‌ 

கேட்பதற்கு இங்கே சில கேள்விகள்‌ கொடுக்கப்பட்டிருக்கின்றன: 
யார்‌? 

இந்த வேதப்பகுதியில்‌ இருப்பது யார்‌? 


உ ஓவ்வொரு மனிதனையும்‌ குறித்து நங்கள்‌ 
கற்றுக்கொள்வதென்ன? 


உ அவர்கள்‌ எங்கிருக்கிறார்களென்பதைக்‌ குறித்து நீங்கள்‌ 
கற்றுக்‌ கொள்வதென்ன? 


68 


பயிற்சி வரைகோடு 


உ வேதப்பகுதி தேவனைக்‌ குறித்து (பிதா, இயேசு, பரிசுத்த 
ஆவியானவர்‌) என்ன கூறுகிறது? 


என்ன? 
அது எதைக்‌ குறித்ததாயிருக்கிறது? 
உ ஏதாவது வார்த்தைகள்‌ அல்லது எண்ணங்கள்‌ மீண்டும்‌ 
கூறப்பட்டிருக்கின்றனவா? 


உ உங்களால்‌ புரிந்து கொள்ள முடியாதவைகள்‌ உண்டா? 


ப அப்படியானால்‌, ஜெபித்து மீண்டும்‌ வசனங்களை 
வாசிக்கவும்‌. முன்னும்‌ பின்னுமாக வசனங்களை வாசித்து, 
இப்போது அவற்றை தெளிவாகப்‌ புரிந்து கொள்ள 
முடிகின்றதா என்று பார்க்கவும்‌. 

ப வேதாகமத்தின்‌ மற்றப்‌ பகுதிகளுக்கான முக்கிய 
குறிப்புகளைத்‌ தேடிப்பார்க்கவும்‌. தேவன்‌ காண்பிக்கும்‌ 
பெரிய விடயத்தை முழுமையாகப்‌ புரிந்து கொள்ள இவை 
மிகவும்‌ முக்கியமாகும்‌. 

உ வேதாகமத்தின்‌ மற்ற நூல்களிலிருந்து ஏதாவது வசனங்கள்‌ 
இதில்‌ உள்ளடக்கப்பட்டூுள்ளனவா? 

ப இது புதிய ஏற்பாட்டில்‌ அநேக தடவைகள்‌ 
நடைபெற்றுள்ளது. அப்படியென்றால்‌ பழைய ஏற்பாட்டூப்‌ 
பகுதியில்‌ பார்க்கவும்‌. 

ஏன்‌? 
அது ஏன்‌ கூறப்பட்டிருக்கிறது? 

உ கேட்பவர்‌ எதை சிந்திக்க வேண்டும்‌, விசுவாசிக்க வேண்டும்‌, 
அல்லது செய்ய வேண்டுமென்று அதை எழுதியவர்‌ 
விரும்புகிறார்‌? 

உ அது தேவனுடைய மக்களுக்கு என்ன வித்தியாசத்தை 
ஏற்படுத்தியது? 

உ அது நமக்கு இயேசுவைக்‌ குறித்து என்ன போதிக்கிறது (முழு 


வேதாகமமும்‌ இயேசுவைக்‌ குறித்ததாகவே இருக்கிறது 
என்பதை நினைவில்‌ வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌). 


வேதப்பகுதியின்‌ முக்கிய விடயத்தைக்‌ கண்டுபிடிக்கவும்‌ 

ஓவ்வொரு வேதப்பகுதியிலும்‌ தேவன்‌ கூறும்‌ முக்கிய காரியமே, 
அதன்‌ முக்கிய விடயமாகும்‌. இதை நீங்கள்‌ குறித்த 
வேதப்பகுதியில்‌ கண்டூபிடிக்க வேண்டியது மிக முக்கியமானதாகும்‌. 


69 


பயிற்சி வரைகோடு 


முக்கிய விடயத்தைக்‌ கண்டுபிடிப்பதில்‌ உங்களுக்கு உதவுவதற்கு 
புரிந்து கொள்ளுதல்‌ பகுதியில்‌ நீங்கள்‌ எழுதியிருக்கும்‌ 
யாவற்றையும்‌ வாசிக்கவும்‌. அது கூறும்‌ முக்கியமான காரியத்தைக்‌ 
குறித்து சிந்தியுங்கள்‌. மீண்டும்‌ கூறப்பட்டிருக்கக்‌ கூடிய (மேற்கோள்‌ 
காட்டப்பட்டுள்ள) வார்த்தைகள்‌ அல்லது கருப்பொருள்களைத்‌ 
தேடுங்கள்‌. 


வேதப்பகுதி எதைக்‌ குறித்தாயிருக்கிறது என்பதை இரண்டு அல்லது 
மூன்று வசனங்களில்‌ எழுதவும்‌. 


திட்டமிடவும்‌ - வேதப்பகுதியிலிருந்து ஒரு 
பிரசங்கத்தைத்‌ திட்டமிடுவது எப்படி 

பிரசங்கத்தின்‌ முக்கிய விடயம்‌ 

ஒரு பிரசங்கமானது ஒரு வேதப்பகுதியை விளக்கி, அதைக்‌ 
கேட்பவர்களுடன்‌ அதை சம்பந்தப்படூத்துகிறதாயிருக்கிறது. 
வேதப்பகுதியின்‌ முக்கிய விடயத்தை நோக்கவும்‌. உங்கள்‌ 
பிரசங்கத்தை கேட்பவர்களுக்கு இந்த முக்கிய விடயம்‌ எதைத்‌ 
தெரிவிக்கும்‌ என்பதை எழுதவும்‌. 


உப விடயங்கள்‌ 

உப விடயங்கள்‌ முக்கிய விடயத்தின்‌ ஒரு பகுதியை 
விளக்குகின்றன. 

உப விடயங்கள்‌ வேதப்பகுதியின்‌ ஒரு பகுதியை விளக்குகின்றன. 
உப விடயங்கள்‌ உங்கள்‌ பேச்சைக்‌ கேட்பவர்கள்‌ மனதில்‌ 
வைத்துக்கொள்ளும்‌ விதத்தில்‌ குறுகியவைகளாக இருக்கும்‌. 

எப்படி வேதப்பகுதியைப்‌ பிரிக்கப்போகின்றீர்களென்பதைக்‌ குறித்து 
சிந்திக்கவும்‌. 

உ ஒவ்வொரு உப விடயத்துடனும்‌ சம்பந்தப்படும்‌ வசனங்கள்‌ 
என்ன? 

உ எல்லா வசனங்களும்‌ கவனத்தில்‌ கொள்ளப்பட்டு 
இருக்கின்றனவா? 

உ முக்கிய விடயத்தை இயன்ற மட்டும்‌ தெளிவுபடுத்துவதற்காக, 
எப்படி உப விடயங்களை ஒன்றோடொன்று 
தொடரப்பண்ணுவீர்கள்‌? 

உ உப விடயங்கள்‌ குறுகியவையாகவும்‌, நினைவில்‌ 
வைத்துக்கொள்ள எளிதானவைகளாகவும்‌ இருக்கின்றனவா? 


70 


பயிற்சி வரைகோடு 


உதாரணத்துடன்‌ விளக்கவும்‌ அல்லது ஒரு கதையைக்‌ கூறவும்‌ 
ஒரு உதாரண விளக்கம்‌ அல்லது வார்த்தைச்‌ சித்திரம்‌ உங்கள்‌ 
முக்கிய விடயத்தைப்‌ புரிந்து கொள்ள உங்கள்‌ பிரசங்கத்தைக்‌ 
கேட்பவர்களுக்கு உதவி செய்கிறது. நீங்கள்‌ ஒரு கட்புலனுதவியை 
அல்லது படத்தை உபயோகிக்கலாம்‌. நீங்கள்‌ ஒரு படத்தை 
வரைந்தோ அல்லது ஒரு சிறு நாடகத்தின்‌ மூலமாகவோ 
விளக்கலாம்‌. எப்போதுமே அது முக்கிய விடயத்தைக்‌ 
கற்றுக்கொடூக்க உதவியாய்‌ இருப்பதை உறுதி செய்து 
கொள்ளுங்கள்‌. 


பிரயோகிக்கவும்‌ 
நீங்கள்‌ பேசப்போகும்‌ வித்தியாசமான மக்களைக்‌ குறித்து 
சிந்திக்கவும்‌. உங்கள்‌ பேச்சைக்‌ கேட்பவர்கள்‌ அதைக்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருக்கும்போது அவர்கள்‌ மனதில்‌ எழக்கூடிய கேள்விகளைக்‌ 
குறித்து சிந்திக்கவும்‌. உதாரணமாக: 
உ நாளை இது எனக்கு எப்படி பொருந்தும்‌? 
உ இதை நான்‌ எப்படி சபையில்‌ நடைமுறைப்படுத்துவது? 
உ என்னுடைய குடூம்பத்தில்‌ எப்படி இதற்கு நான்‌ கீழ்ப்படிவது? 
உ என்னுடைய கிராமத்தில்‌ அல்லது சமுதாயத்தில்‌ நான்‌ எப்படி 
இதன்படி வாழ்வது? 
உ இயேசுவை உண்மையுடன்‌ பின்பற்ற இது எப்படி எனக்கு 
உதவி செய்கிறது? 
உ எந்த ஆபத்துக்களைக்‌ குறித்து நான்‌ விழிப்புடனிருக்க 
வேண்டும்‌? 
மறுபரிசீலனை செய்யவும்‌ 
கற்றுக்கொடுப்பதற்கு முன்பதாக நீங்கள்‌ உங்கள்‌ திட்டத்தை 
மறுபரிசீலனை செய்யவும்‌. 
ஈ நீங்கள்‌ தயார்‌ செய்ததை சரி பார்க்கவும்‌. 
௦ முக்கிய விடயம்‌ தெளிவாய்‌ இருக்கின்றதா? 
௦ அந்த வேதப்பகுதியில்‌ வேதாகமம்‌ கற்பிப்பதை நீங்கள்‌ 
காண்பிக்கின்றீர்களா? 


௦ வேதப்பகுதியை நீங்கள்‌ தெளிவாக விளக்கி 
இருக்கிறீர்களா? 


௦ மக்கள்‌ செய்தியை புரிந்து கொண்டு அதை மனதில்‌ 


71 


பயிற்சி வரைகோடு 


வைத்துக்கொள்ள உதவக்கூடிய வார்த்தைச்‌ சித்திரத்தைக்‌ 
குறித்து சிந்தித்திருக்கிறீர்களா? 

௦ நீங்கள்‌ கூறுவதை மக்கள்‌ பின்பற்றிவரத்தக்க விதத்தில்‌ 
உங்கள்‌ பேச்சில்‌ ஒரு தெளிவான ஓட்டம்‌ 
காணப்படுகின்றதா? 

௦ உங்கள்‌ பேச்சைக்‌ கேட்பவர்களின்‌ வாழ்க்கையில்‌ தேவன்‌ 
எதை மாற்ற வேண்டுமென்று நீங்கள்‌ தேவனிடம்‌ 
கேட்கிறீர்கள்‌? 


ஈ நீங்கள்‌ முழுமையாக எழுதியதொரு பிரசங்கத்தையா, 
அல்லது சிறு குறிப்பு களையா உபயோகித்து பேசப்‌ 
போகிறீர்களென்பதைத்‌ தீர்மானிக்கவும்‌. 


ஈ உங்கள்‌ பேச்சைக்‌ கேட்பவர்களுக்கு நன்றாகப்‌ புரியக்‌ 
கூடியதொரு மொழியையே எப்போதும்‌ உபயோகிக்கவும்‌. 
மொழியைக்‌ குறித்து மிகவும்‌ கவனமாக சிந்திக்கவும்‌. எந்த 
மொழியில்‌ பேசுவது? உங்கள்‌ பேச்சைக்‌ கேட்பவர்கள்‌ எதை 
நன்றாகப்‌ புரிந்து கொள்வார்கள்‌. அந்த மொழியில்‌ பேசுவதற்கு 
உங்களுக்கு அதிகமாக உதவி செய்யக்கூடிய குறிப்புகள்‌ 
யாவை? 


கற்பிக்கவும்‌ - வேதப்பகுதியிலிருந்து ஒரு பிரசங்கத்தை 
அல்லது பேச்சை எழுதுவது எப்படி 
ஆரம்பிக்கவும்‌ 


வேதப்பகுதியை நீங்கள்‌ எப்போது வாசிப்பீர்கள்‌? அதை 
வாசிக்கும்படி இன்னொருவரிடம்‌ கூறுவீர்களா? 


உங்கள்‌ பிரசங்கத்தை எப்படி ஆரம்பிப்பதென்பதைக்‌ குறித்து 
கவனமாகச்‌ சிந்திக்கவும்‌. மக்கள்‌ உங்கள்‌ பேச்சைக்‌ கேட்பதற்கு 
முதலில்‌ அவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும்‌. முக்கிய 
விடயத்தை முதலில்‌ அவர்களுக்குக்‌ கூறுவது நல்லது. அவர்கள்‌ 
எதற்காக இந்தப்‌ பிரசங்கத்தை கேட்க வேண்டுமென்பதையும்‌, 
அவர்களுக்கு இந்த வேதப்பகுதி எந்த விதத்தில்‌ உதவியாயிருக்கும்‌ 
என்பதையும்‌ கூறவும்‌. 


விளக்கவும்‌ 

வசனங்களின்‌ அர்த்தத்தைத்‌ தெளிவுபடுத்துவது மிகவும்‌ முக்கியம்‌. 
நீங்கள்‌ அவைகளை விளக்கும்போது வேதாகமத்திலிருந்து 
வசனங்களை வாசித்துக்‌ கொண்டு செல்வது நல்லது. 
நீங்கள்‌ வேதாகமத்தில்‌ உள்ளதைத்தான்‌ கூறுகிறீர்கள்‌ என்பதை 


72 


பயிற்சி வரைகோடு 


உங்கள்‌ பேச்சைக்‌ கேட்பவர்கள்‌ காண்பதை உறுதி செய்து 
கொள்ளவும்‌. 


உதாரணத்துடன்‌ விளக்கவும்‌ 

திட்டமிடல்‌ பகுதியில்‌ நாம்‌ ஒரு முக்கிய உதாரண 
விளக்கத்தைக்‌ குறித்து சிந்தித்தோம்‌. வேறு உதாரணங்களையும்‌ 
குறித்து நீங்கள்‌ சிந்திக்க வேண்டியிருக்கும்‌. 


பிரயோகிக்கவும்‌ 
விசுவாசிகளல்லாத மக்களுக்கும்‌ நங்கள்‌ எதையாவது கூறுவதை 
உறுதி செய்து கொள்ளவும்‌: நீங்கள்‌ எப்போதும்‌ பல்வகையான 
கேட்போர்‌ மக்கள்‌ குழுக்களைக்‌ கொண்டிருப்பீர்கள்‌: 
ஈ விசுவாசத்தில்‌ நிறைந்த விசுவாசிகள்‌. 
ஈ விசுவாசத்தை விட்டுவிட வேண்டுமென எண்ணும்‌ விசுவாசிகள்‌. 
ஈ கிறிஸ்தவர்களாக மாற விரும்பும்‌, ஆனால்‌ அதை எப்படிச்‌ 
செய்வதென்றறியாமல்‌ இருக்கும்‌ அவிசுவாசிகள்‌. 
ஈ தாங்கள்‌ இரட்சிக்கப்படத்‌ தேவையில்லை என்று நினைக்கும்‌ 
அவிசுவாசிகள்‌. 
இந்த ஒவ்வொரு வகை மக்களுக்கும்‌ ஏற்றவிதமாக நீங்கள்‌ 
எதையாவது கூற முயற்சிக்க வேண்டும்‌. எல்லோருக்கும்‌ கேட்பதற்கு 
செய்தியில்‌ ஏதாவது இருக்க வேண்டும்‌. 


நிறைவு செய்யவும்‌ 

உங்கள்‌ உரையை எப்படி நிறைவு செய்வதென்று சிந்தியுங்கள்‌. 
முக்கிய விடயத்தைக்‌ குறித்து உங்கள்‌ உரையைக்‌ 
கேட்பவர்களுக்கு நினைவுபடுத்துங்கள்‌. அதை நினைவில்‌ வைத்துக்‌ 
கொள்ள அவர்களுக்கு உதவி செய்யுங்கள்‌. 

நீங்கள்‌ கூட்டத்தைத்‌ தொடர முன்பாக உங்கள்‌ உரையை நிறைவு 
செய்தபின்‌, உங்கள்‌ உரையைக்‌ கேட்டவர்களுக்கு, அவர்கள்‌ 
கேட்டவைகளைக்‌ குறித்து சிந்திக்கவும்‌, ஜெபிக்கவும்‌ சற்று 
நேரத்தை ஒதுக்குவது சில வேளைகளில்‌ உதவியாயிருக்கும்‌. 


ஜெபிக்கவும்‌ 
ஜெபியுங்கள்‌ தொடர்ந்து ஜெபித்துக்‌ கொண்டிருங்கள்‌. 


ஈ தேவன்‌ முதலில்‌ உங்களை மாற்ற வேண்டுமென்று 
ஜெபியுங்கள்‌. 


73 


பயிற்சி வரைகோடு 


ஈ தேவன்‌ உங்கள்‌ வார்த்தைகளைப்‌ பயன்படுத்தி உங்கள்‌ 
மக்களுடன்‌ பேச வேண்டுமென்று ஜெபியுங்கள்‌. 
ஈ தேவனுடைய சத்தியம்‌ மக்களை மாற்ற வேண்டுமென்று 
ஜெபியுங்கள்‌. 
உங்கள்‌ பிரசங்கங்களைத்‌ தயார்‌ செய்வதற்கு இந்த 
வரைகோட்டினைத்‌ தொடர்ந்து பாவியுங்கள்‌. 


74 


10. பிரசங்கியுங்கள்‌ 


இது ஜெபம்‌ செய்‌ - தயார்‌ செய்‌ - போதனை செய்‌ என்ற தொடரின்‌ 
ஒரு நூலாகும்‌. 

ஈ எப்படி ஒரு பிரசங்கத்தை தயார்‌ செய்வதென்பதை நாம்‌ 
பார்த்தோம்‌. இப்போது அதை எப்படிப்‌ பிரசங்கிப்பது 
என்பதைப்‌ பார்ப்பது முக்கியம்‌. 

ஈ தேவனுடைய வார்த்தையை மக்கள்‌ புரிந்து கொண்டு, அதன்‌ 
மூலம்‌ மாற்றமடையத்தக்கதாக செய்தியை எப்படி 
பிரசங்கிப்பது என்பதைக்‌ குறித்து இந்த அத்தியாயத்தில்‌ நாம்‌ 
பார்ப்போம்‌. 

வாசிக்கவும்‌ 2 கெரிந்தியர்‌ 4:1-6 


"இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள்‌ இரக்கம்‌ 
பெற்றிருப்பதால்‌ சோர்ந்து பேோகிறதில்லை. “வெட்கமான அந்தரங்க 
காரியங்களை நாங்கள்‌ வெறுத்து, தந்திரமாய்‌ நடவாமலும்‌, தேவ வசனத்தைப்‌ 
புரட்டாமலும்‌, சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக 
எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும்‌ எங்களை உத்தமரென்று 
விளங்கப்பண்ணுகிறோம்‌. "எங்கள்‌ சுவிசேஷம்‌ மறைபொருளாயிருந்தால்‌, 
கெட்டிப்போகிறவர்களுக்கே அது மறைபொருளாயிருக்கும்‌. “தேவனுடைய 
சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின்‌ மகிமையான சுவிசேஷத்தின்‌ ஒளி 
அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குப்‌ பிரகாசமாயிராதபடிக்கு, இப்பிரபஞ்சத்தின்‌ 
தேவனானவன்‌ அவர்களுடைய மனதைக்‌ குருடாக்கினான்‌. “நாங்கள்‌ 
எங்களைப்‌ பிரசங்கியாமல்‌ கிறிஸ்து இயேசுவைக்‌ கர்த்தரென்றும்‌ 
ஏங்களையோ இயேசுவின்‌ நிமித்தம்‌ உங்கள்‌ ஊழியக்காரரென்றும்‌ 
பிரசங்கிக்கிறோம்‌. “இருளிலிருந்து வெளிச்சத்தைப்‌ பிரகாசிக்கச்சொன்ன தேவன்‌ 


75 


இயேசு கிறிஸ்துவின்‌ முகத்திலுள்ள தமது மகிமையின்‌ அறிவாகிய ஒளியைத்‌ 
தோண்றப்பண்ணும்பொருட்டாக எங்கள்‌ இருதயங்களிலே பிரகாசித்தார்‌. 


உ. அவர்‌ ஏதைச்‌ செய்வதில்லையென்று பவுல்‌ கூறுகிறார்‌? (வச.2,5) 


உ அவர்‌ ஏதைச்‌ செய்கிறாரென்று பவுல்‌ கூறுகிறார்‌? (வச.2,5) 


ஒரு நல்ல பிரசங்கத்திற்கும்‌, மோசமான பிரசங்கத்திற்கும்‌ இடையில்‌ 
ஒரு பெரிய வித்தியாசமுண்டு. வசனங்களை மீண்டும்‌ வாசித்து, இந்த 
வித்தியாசங்களைக்‌ காட்டும்‌ ஒரு வசனத்தை உங்களால்‌ 
கண்டுபிடிக்க முடியுமா எனப்பார்க்கவும்‌: 























ஒரு மோசமான பிரசங்கம்‌... ஒரு நல்ல பிரசங்கம்‌... 
தேவனுடைய வசனத்தைப்‌ வேதாகமம்‌ கூறுவதை 
“புரட்டுதல்‌” தெளிவாகப்‌ போதித்தல்‌ 
எல்லாம்‌ பிரசங்கிப்பவரைக்‌ எல்லாம்‌ இயேசுவைக்‌ குறித்து 
குறித்து 
பிரசங்கிப்பவர்‌ கூறுவதைச்‌ தேவ காரியங்களைச்‌ செய்ய 
செய்யும்படி பரிசுத்த ஆவியானவரால்‌ 
மக்களை நிர்ப்பந்தித்தல்‌ உபயோகிக்கப்படூவது 
பிரசங்கித்தல்‌: 


1. தேவனுடைய மகத்துவத்தை மக்கள்‌ அறிந்து கொள்வதற்காக 
தேவனின்‌ வார்த்தையைத்‌ தெளிவாய்‌ உரைத்தல்‌. 

2. இயேசு எவ்வளவு பெறுமதி மிக்கவர்‌ என்பதை மக்கள்‌ கண்டு 
கொள்வதற்காக இயேசுவைக்‌ குறித்து வேதாகமம்‌ கூறுவதைக்‌ 
எடுத்துக்‌ காண்பித்தல்‌. 

3. தேவனின்‌ மகிமைக்காக பரிசுத்த ஆவியானவர்‌ மக்களின்‌ 
வாழ்க்கையை மாற்றும்பொருட்டு வேதாகமத்தைப்‌ பிரயோகித்தல்‌. 


இந்த மூன்று அறிக்கைகைளையும்‌ குறித்து சிந்திப்போம்‌. 


தெளிவாகப்‌ பேசவும்‌ 

மக்கள்‌ தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக பிரசங்கமானது 
தேவனின்‌ வார்த்தையைத்‌ தெளிவாக உரைத்தல்‌ வேண்டும்‌. 

நாம்‌ மக்கள்‌ வேதாகமத்தைப்‌ புரிந்து கொள்ளவேண்டுமென்று 
விரும்பினால்‌, நாம்‌ தெளிவாகக்‌ பேச வேண்டும்‌. சில போதகர்கள்‌ 
விரைவாகக்‌ பேசுவார்கள்‌. எனவே அவர்கள்‌ கூறுவதென்னவென்று 
மக்களால்‌ புரிந்து கொள்ள முடியாது. சில போதகர்கள்‌ மிகவும்‌ 


76 


மெதுவாகக்‌ பேசுவார்கள்‌. எனவே, பின்னால்‌ இருக்கும்‌ மக்களுக்கு 
அவர்கள்‌ பேசுவது கேட்காது! நாம்‌ தெளிவாகப்‌ பேச வேண்டும்‌. நாம்‌ 
கவனமாகப்‌ பேச வேண்டும்‌. வேதாகமம்‌ கூறுவதையே நாமும்‌ 
கூறுகிறோம்‌ என்பதை நாம்‌ காண்பிக்க வேண்டும்‌. நாம்‌ வசனங்களை 
விளக்கும்போது அவைகளை அநேக முறை வாசிக்க 
வேண்டுமென்பதே இதனர்த்தமாகிறது. அப்போது நாம்‌ வேதாகமத்தில்‌ 
இருந்துதான்‌ பேசுகிறோம்‌ என்பதை நமது பேச்சை கேட்பவர்கள்‌ 
தெளிவாகக்‌ காண்பார்கள்‌. 


பிரசங்கித்தலின்போது தமது பிரசங்கக்குறிப்புகள்‌ உதவியாக 
இருப்பதை பல பிரசங்கிமார்கள்‌ தமது அனுபவத்தினூடாக 
கண்டறிந்துள்ளனர்‌. குறித்த வேதப்பகுதியினை புரிந்து கொள்ளவும்‌ 
பிரசங்கத்தினை தயார்‌ செய்வதற்கும்‌ அதிக காலம்‌ எடுக்கும்‌ 
அதேவேளை, குறித்த வேதப்பகுதியானது என்ன கூறுகின்றதென்பதை 
தெளிவாக விளக்குவதற்கு எமது குறிப்புகள்‌ உதவுகின்றன. நீங்கள்‌ 
பேசும்‌ மொழியிலேயே உங்கள்‌ குறிப்புகள்‌ இருக்க வேண்டும்‌. 


இயேசுவைக்‌ குறித்துப்‌ பேசவும்‌ 
இயேசு எவ்வளவு பெறுமதி நிக்கவர்‌ என்பதை மக்கள்‌ கண்டு கொள்வதற்காக 
வேதாகமம்‌ இயேசுவைக்‌ குறித்து என்ன கூறுகிறது என்பதைக்‌ காண்பிக்கவும்‌. 


இயேசுவைக்‌ குறித்த சத்தியத்தை “பொக்கிஷம்‌” என்று பவுல்‌ 
கூறுகிறார்‌ (2 கொரிந்தியர்‌ 4:7). இயேசுவைக்‌ குறித்த நற்செய்தியே 
மிகவும்‌ அற்புதமான, முக்கிய செய்தியாகும்‌. நாம்‌ இயேசுவின்‌ 
மேலும்‌ இயேசுவைக்‌ குறித்த சத்தியத்தின்‌ மேலும்‌ அன்பு 
கூருவோமானால்‌, நாம்‌ அவரைக்‌ குறித்துப்‌ பேசும்போது அது 
வெளிப்பட வேண்டும்‌. 


பிரசங்கமானது நாம்‌ தேவன்மீது வைத்திருக்கும்‌ அன்பையும்‌, 
அதேபோல்‌ மக்கள்மேல்‌ நாம்‌ வைத்திருக்கும்‌ அன்பையும்‌ காண்பிக்க 
வேண்டும்‌. நீங்கள்‌ பிரசங்கிக்கும்‌ மக்களைக்‌ குறித்து சிந்தித்துப்‌ 
பார்க்கவும்‌. சிலர்‌ அதிக துக்கத்துடனிருப்பார்கள்‌. சிலருக்கு 
சந்தேகங்களும்‌, பயமும்‌ இருக்கும்‌. நாம்‌ சத்தியத்தை அன்புடன்‌ கூற 
வேண்டும்‌. நாம்‌ பேசும்‌ விதத்தில்‌ இரக்கம்‌ இருக்க வேண்டும்‌. சில 
மக்கள்‌ திருத்தப்பட வேண்டும்‌. நாம்‌ தெளிவாகவும்‌, தைரியமாகவும்‌ 
பேச வேண்டும்‌. ஆனால்‌ அவர்கள்‌ மேல்‌ கோபத்தையல்ல 
அன்பையே காண்பிக்க வேண்டும்‌. 


நாம்‌ பிரசங்கிக்கும்போது மக்களைப்‌ பார்த்துப்‌ பேசுவது முக்கியம்‌. 
நாம்‌ பிரசங்கிக்கும்போது பிரசங்கக்‌ குறிப்புகளை உபயோகிப்பது 
நல்லது. ஆனால்‌ நாம்‌ நமது பேச்சைக்‌ கேட்பவர்களைப்‌ பார்க்காமல்‌ 
குறிப்புகளை வாசிக்கக்கூடாது. நாம்‌ மக்களைப்‌ பார்த்து பேசும்போது 
அவர்கள்‌ நமக்கு செவிகொடுப்பதுடன்‌ தேவன்மேலும்‌ அவர்கள்‌ 
மேலும்‌ நமக்குள்ள அன்பையும்‌ காண்பார்கள்‌. 


77 


மாற்றத்திற்காகப்‌ பேசவும்‌ 
தேவனின்‌ மகிமைக்காக பரிசுத்த ஆவியானவர்‌ மக்களின்‌ வாழ்க்கையை மாற்றும்‌ 
பொருட்டு வேதாகமத்தைப்‌ பீரயோகிக்கவும்‌. 


ஒரு பிரசங்கம்‌ வேதாகமத்தை விளக்கி அதைப்‌ பிரயோகிக்கிறது. ஒரு 
பிரசங்கம்‌ மக்கள்‌ வேதாகமத்தைப்‌ புரிந்து கொள்ளவும்‌, அவர்கள்‌ 
என்ன செய்ய வேண்டுமென்று அறிந்து கொள்ளவும்‌ அவர்களுக்கு உதவுகிறது. 
மக்கள்‌ செய்தியை விசுவாசிக்கவும்‌, அதற்குக்‌ கீழ்ப்படியவும்‌ நாம்‌ 
அவர்களுக்கு உதவ வேண்டும்‌. அவர்கள்‌ ஏன்‌ அதை விசுவாசித்து 
மாற வேண்டுமென்பதைப்‌ புரிந்து கொள்ள நாம்‌ அவர்களுக்கு உதவ 
வேண்டும்‌. நாம்‌ அவர்களிடம்‌ மன்றாடவும்‌, அவர்களை எச்சரிக்கவும்‌ 
முடியும்‌. 2 கொரிந்தியர்‌ 5:20ல்‌ பவுல்‌ இப்படிக்‌ கூறுகிறார்‌: தேவனோடே 
ஒப்புரவாகுங்கள்‌ ஏன்று கிறிஸ்துவினிமித்தம்‌ உங்களை வேண்டிக்கொள்கிறோம்‌”. 
ஆனால்‌ நம்மால்‌ மக்களின்‌ இருதயத்தை மாற்ற முடியாது. நம்மால்‌ 
மக்களை விசுவாசிக்கப்பண்ண முடியாது. தேவனுடைய 
ஆவியானரால்‌ மட்டுமே அவற்றைச்‌ செய்ய முடியும்‌. நாம்‌ 
பிரசங்கிக்கும்போது, நமது வார்த்தைகள்‌ மூலம்‌ தேவன்‌ கிரியை 
செய்ய வேண்டுமென்று நாம்‌ ஜெபிக்க வேண்டும்‌. 


மக்களுடைய இருதயங்களை தேவனால்‌ மட்டுமே மாற்ற முடியும்‌. 
ஆனால்‌, அற்புதமான காரியம்‌ யாதெனில்‌, தேவன்‌ 
பிரசங்கங்களையும்‌ வேதாகம பாடங்களையும்‌ அவருடைய மாபெரும்‌ 
பணியைச்‌ செய்ய உபயோகிக்கிறார்‌ என்பதேயாகும்‌! தேவன்‌ 
நம்மைப்‌ பயன்படுத்துகிறார்‌ ! 


சிந்திக்கவும்‌ 
நீங்கள்‌ இறுதியாகச்‌ செய்த பிரசங்கம்‌ அல்லது கொடுத்த பேச்சு 
என்ன? இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும்‌ ஒவ்வொரு கேள்விகளையும்‌ 
குறித்துச்‌ சிந்தித்து உங்கள்‌ பதிலை எழுதவும்‌. 

உ நீங்கள்‌ உபயோகித்த குறிப்புகள்‌ எவை? 

உ நீங்கள்‌ இயேசுவைப்‌ பற்றிப்‌ பேசினீர்களா? நீங்கள்‌ ஏன்ன கூறினீர்கள்‌? 

உ நீங்கள்‌ உங்கள்‌ பேச்சைக்‌ கேட்கும்‌ மக்களைப்‌ பார்த்துப்‌ பேசினீர்களா? 

உ உங்கள்‌ செய்தியின்‌ மூலம்‌ நீங்களும்‌, உங்கள்‌ பிரசங்கத்தைக்‌ 

கேட்பவர்களும்‌ மாற வேண்டுமென்று ஜெபித்தீர்களா? 


உ அடுத்த முறை நீங்கள்‌ எதை வித்தியாசமாகச்‌ செய்வீர்கள்‌? 


78 


கண்டுபிடிக்கவும்‌ 

நீங்கள்‌ அடுத்தமுறை பேச ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, உங்கள்‌ 
பிரசங்கத்தை அல்லது உரையைக்‌ குறிப்பெடூக்கும்படி உங்கள்‌ 
சபையிலுள்ள ஒருவரிடம்‌ கேளுங்கள்‌. 


சில நாட்களின்‌ பின்‌, உங்கள்‌ பிரசங்கத்தைக்‌ குறிப்பெடுத்தவருடன்‌ 
அமர்ந்து அதை வாசிக்கும்படி கேளுங்கள்‌. ஒன்றாக ஜெபித்து 
அதன்பின்‌ இந்தக்‌ கேள்விகளைக்‌ குறித்து கலந்தாலோசியுங்கள்‌. 

உ முக்கிய விடயம்‌ என்ன? 

உ நீங்கள்‌ வேதப்பகுதியை தெளிவாக விளக்கினீர்களா? 

உ. நீங்கள்‌ அதிக விரைவாக, மெதுவாக அல்லது சத்தமாக பேசுகிறீர்களா? 


உ. நீங்க ஏன்ன உதாரண விளக்கங்களை பயன்படுத்தினீர்கள்‌? அவை 
முக்கிய விடயத்தை விளக்க உதவியாய்‌ இருந்தனவா? 


உ தேவன்‌ அவர்‌ வார்த்தை மூலம்‌ அவர்களை சிந்திக்கும்படி, கூறும்படி, 
அல்லது செய்யும்படி கூறியதென்ன? 


79 


முக்கிய விடயம்‌: வேதாகமத்தைக்‌ கற்பியுங்கள்‌ 





11. முக்கிய விடயம்‌: 
வேதாகமத்தைக்‌ கற்பியுங்கள்‌ 


இந்நூலின்‌ முக்கிய விடயமாகக்‌ காணப்படும்‌ செய்தி என்ன? அது 
வேதாகமத்தைக்‌ கற்பியுங்கள்‌ என்பதாகும்‌! 


ஈ வேதாகமத்தைக்‌ கவனத்துடன்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 
ஈ வேதாகமத்தை உங்களுக்குக்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 
ஈ வேதாகமத்தை அனைவருக்கும்‌ கற்றுக்கொடூங்கள்‌ 
ஈ வேதாகமத்தை ஜெபத்துடன்‌ கற்றுக்கொடுங்கள்‌ 


“இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால்‌ உண்டரயிராமல்‌, தேவனால்‌ 
உண்டாயிருக்கிறதென்று விளங்கும்படி இந்தப்‌ பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில்‌ 
பெற்றிருக்கிறோம்‌” என்று பவுல்‌ கூறுகிறார்‌ (2 கொரிந்தியர்‌ 4:7). 


பவுல்‌ கூறும்‌ பொக்கிஷம்‌ இயேசுவின்‌ செய்தியாகும்‌ - சுவிசேஷம்‌ 
என்னும்‌ பொக்கிஷம்‌, கிறிஸ்து மற்றும்‌ அவருடைய சிலுவையின்‌ 
மூலம்‌ வாழ்க்கையை மாற்றும்‌ செய்தி. தேவனுடைய வார்த்தையை 
பிரசங்கிப்பதும்‌, கற்றுக்கொடுப்பதும்‌ ஒரு பெரிய பொறுப்பாகும்‌ - நாம்‌ 
தேவனுடைய பொக்கிஷத்தை மற்றவர்களுக்குப்‌ பரிமாற்றம்‌ 
செய்கிறோம்‌! ஆனால்‌ நாம்‌ பெலவீனரும்‌, பாவிகளுமாயிருக்கிறோம்‌. 
நமக்கு அநேக போராட்டங்களும்‌, யுத்தங்களும்‌ உண்டு. நாம்‌ 
உடைந்துபோனவர்களும்‌, பாடனுபவிப்பவர்களுமாயிருக்கிறோம்‌. 
நாம்‌ களிமண்‌ பாண்டங்களாயிருக்கிறோம்‌ - சந்தையில்‌ நாம்‌ 
வாங்கும்‌ மலிவான பானைகள்‌, அல்லது நாம்‌ ஒரு முறை 
உபயோகித்துவிட்டு வீசும்‌ பிளாஸ்டிக்‌ பைகளைப்போல 
இருக்கிறோம்‌. 


நாம்‌ ஒருவரையும்‌ கிறிஸ்தவனாய்‌ மாறப்பண்ண முடியாது. நம்மால்‌ 
மக்களின்‌ வாழ்க்கையை மாற்ற முடியாது - நாம்‌ அதிக 
பெலவீனமானவர்கள்‌. ஆனால்‌ வல்லமை எங்களிடமிருந்து வராமல்‌ 
தேவனிடத்திலிருந்து வருகிறது. 

80 


முக்கிய விடயம்‌: வேதாகமத்தைக்‌ கற்பியுங்கள்‌ 





நாம்‌ பெலவீனரென்று அறிந்திருப்பது நல்லது. ஏனென்றால்‌ அப்போது 
நம்மேல்‌ நம்பிக்கை வைக்காமல்‌, தேவனை நம்புவோம்‌. 


நாம்‌ பெலவீனரென்று அறிந்திருப்பது நல்லது. ஏனென்றால்‌ அப்போது 
தேவன்‌ மக்களுக்கு உதவி செய்ய நம்மை பயன்படுத்தும்போது, நாம்‌ 
நம்மைக்‌ குறித்துப்‌ பெருமை பாராட்டாமல்‌, தேவனைப்‌ புகழுவோம்‌. 


தேவனுடைய வார்த்தையாகிய வேதாகமத்தைப்‌ பிரசங்கிப்பதும்‌, 
கற்றுக்கொடுப்பதும்‌ - கடினமான பணியாகும்‌. ஜெபித்து அதைத்‌ 
தயார்‌ செய்வதற்கு அதிக நேரத்தை செலவழிக்க வேண்டியிருக்கும்‌. 
நாம்‌ கூறும்‌ விடயங்களை மக்கள்‌ நம்மில்‌ காணத்தக்கதாக, 
தேவனுடைய வசனத்தின்படி வாழ்வது மிகவும்‌ கடினம்‌. அது 
அர்ப்பணிப்பும்‌ வலி மிகுந்ததெனினும்‌, வேதாகமத்தை பிரசங்கிப்பதும்‌, 
கற்பிப்பதுமே உலகில்‌ மிகவும்‌ சிறந்த பணியாயிருக்கிறது. 


நான்‌ பிரசங்கிக்க தயார்‌ செய்யும்போது தேவன்‌ என்னுடன்‌ பேசின 
வேளைகளை என்னால்‌ நினைத்துப்‌ பார்க்க முடியும்‌. தேவன்‌ என்‌ 
பாவங்களை எனக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்‌. அப்போது நான்‌ 
படிப்பதை நிறுத்திவிட்டு மண்டியிட்டு ஜெபித்திருக்கிறேன்‌. சில 
வேளைகளில்‌ நான்‌ வேதாகமத்தை வாசிக்கும்போது இயேசுவைக்‌ 
குறித்து சில அற்புதமான காரியங்களை கற்றுக்கொண்டபோது நான்‌ 
பாட ஆரம்பித்திருக்கிறேன்‌. 

மக்கள்‌ கிறிஸ்தவர்களாய்‌ மாறுவதைக்‌ காண்பதைவிட அதிக 
அற்புதமான காரியம்‌ வேறொன்றுமில்லை. ஏனென்றால்‌ நாம்‌ 
அவர்களுக்கு வேதாகமத்தைப்‌ போதிக்கும்போது தேவன்‌ அதை 
அவர்கள்‌ வாழ்க்கையில்‌ உபயோகிக்கிறார்‌. நம்‌ மூலம்‌ 
வேதாகமத்தைக்‌ குறித்து அறிந்து கொண்டதின்‌ நிமித்தம்‌ இன்று பலர்‌ 
பரலோகத்தில்‌ இருக்கிறார்கள்‌. அது மிகவும்‌ அற்புதமானது. அது 
தேவனின்‌ செயல்‌! 


வேதாகமத்தைக்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌. வேதாகமம்‌ கூறுவதைக்‌ 
செவிமடுங்கள்‌. வேதாகமத்தைப்‌ பிரசங்கியுங்கள்‌. வேதாகமத்தைக்‌ 
கற்றுக்கொடுங்கள்‌. தேவன்‌ உங்கள்‌ வாழ்க்கையிலும்‌ மற்ற மக்கள்‌ 
வாழ்க்கையிலும்‌ அவருடைய வார்த்தையை உபயோகித்து பெரிய 
காரியங்களைச்‌ செய்வார்‌! 

அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்கத்தக்கதாக தேவனால்‌ 
உபயோகிக்கப்படும்‌, அவருக்குப்‌ பிரியமான ஒரு பிரசங்கியாக 
தேவன்‌ உங்களை மாற்றும்படி நான்‌ ஜெபிக்கிறேன்‌. நீங்களும்‌ 
அவ்வாறே ஜெபிப்பீர்களா? 


இந்த நூலிலுள்ள பாடங்களைக்‌ குறித்து நீங்கள்‌ சிந்திப்பதற்கு 
உதவியாக இங்கே சில கேள்விகள்‌ கொடுக்கப்பட்டிருக்கின்றன: 


61 


முக்கிய விடயம்‌: வேதாகமத்தைக்‌ கற்பியுங்கள்‌ 


82 





உங்கள்‌ சபையின்‌ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்‌ கூட்டங்களிலும்‌ 
வேதாகமத்தைப்‌ பிரசங்கிப்பது மிகவும்‌ முக்கியமான பகுதியாயிருப்பதை 
நீங்கள்‌ உறுதி செய்கின்றீரகளா? 

நீங்கள்‌ முழு வேதாகமத்திலிருந்தும்‌ பிரசங்கித்து, அவை யாவும்‌ 


இயேசுவைக்‌ குறித்தவையே ஏன்று காணபிக்கின்றீரகளா? 


மக்கள்‌ வாழ்க்கையை மாற்ற பரிசுத்த ஆவியானவர்‌ வேதாகமத்தை 
உபயோகிக்க வேண்டுமென்று நீங்கள்‌ ஜெபிக்கின்றாகளா? 


இந்நூலில்‌ கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறையைப்‌ பயன்படுத்தி மக்களுக்கு 
பிரசங்கிக்கவும்‌, கற்றுக்கொடுக்கவும்‌ தயார்‌ செய்வதற்கு நீங்கள்‌ அதிக 
நேரத்தை செலவழிக்கின்றீர்களா? 

வேதாகமத்தின்‌ செய்திக்கேற்ப வாழ்வதற்கு உங்கள்‌ வாழ்க்கையின்‌ எந்தப்‌ 
பகுதியில்‌ மாற்றம்‌ தேவைப்படுகிறது? 


தேவன்‌ அவருக்குப்‌ பிரியமான ஒரு பிரசங்கியாக உங்களை மாற்ற 
வேண்டுமென்று நீங்கள்‌ தேவனிடம்‌ கேட்கின்றீர்களா? 


பயிற்சி உதாரணம்‌ 


பயிற்சி உதாரணம்‌ - மாற்கு 6:30-44 


பயிற்சி வரைகோட்டுப்‌ பகுதிக்கான (பக்கம்‌ 61) சில பதில்கள்‌ இங்கே 
கொடுக்கப்பட்டுள்ளன. 

கொடுக்கப்பட்டிருக்கும்‌ பதில்களை வாசிப்பதற்கு முன்பதாக நீங்கள்‌ உங்கள்‌ சொந்த 
பதில்களை எழுதியிருப்பதை உறுதி செய்து கொள்ளவும்‌. 


கற்றுக்கொள்ளுங்கள்‌ - வேதப்பகுதியைப்‌ புரிந்து 
கொள்வது எப்படி 
பின்னணி 
முழு வேதாகமத்திலிருந்து இந்த வேதப்பகுதியின்‌ பின்னணி என்ன? 
ப மாற்கு நான்கு சுவிசேஷங்களில்‌ ஒன்றாகும்‌. 
ப மாற்கு இயேசுவின்‌ வாழ்க்கை, மரணம்‌ மற்றும்‌ உயிர்தெழுதலைக்‌ குறித்துக்‌ 
கூறுகிறது. 
முழு நூலிலிருந்து இந்த வேதப்பகுதியின்‌ பின்னணி என்ன? 


ப இதை எழுதிய மாற்கு அநேகமாக அப்போஸ்தலர்‌ நடபடிகைகளில்‌ நாம்‌ 
வாசிக்கும்‌ “யோவான்‌ மாற்கு“ வாக இருக்க வேண்டும்‌ (உதாரணமாக 
12:12). 


ப மாற்கு இந்த நாலை எழுதியதற்கான நோக்கத்தை மாற்கு 1:1ல்‌ கூறுகிறார்‌ 
(“தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின்‌ 
ஆரம்பம்‌”). மாற்கு சுவிசேஷம்‌ இயேசுவின்‌ வாழ்க்கைக்‌ கதையை 
மட்டுமல்லாமல்‌, இயேசு யார்‌, அவர்‌ ஏன்‌ வந்தார்‌ ஏன்ற செய்தியையும்‌ 
கூறுகிறது. 


83 


பயிற்சி உதாரணம்‌ 


ப 5000௦ மக்களைப்‌ போஷிக்கும்‌ அற்புதம்‌ நான்கு சுவிசேஷங்களிலும்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. அது ஏவ்வளவு முக்கியமானது என்பதை இது 
காண்பிக்கிறது (மத்தேயு 14:13-21, லூக்கா 9:10-17, யோவான்‌ 6:1-15). 


மாற்கு 6:30-44 வேதப்பகுதிக்கு முன்னும்‌ அதற்குப்‌ பின்னும்‌ உள்ள 
பகுதிகளிலிருந்து அதன்‌ பின்னணி என்ன? 
ப இயேசுவின்‌ சொந்த ஊில்‌ மக்கள்‌ எப்படி அவருடைய பிரசங்கத்தை 
நிராகரிக்கிறார்களென்பதை மாற்கு 6:1-6 கூறுகிறது. இயேசு யார்‌ ஏன்பதை 
அவர்கள்‌ புரிந்து கொள்ளவில்லை. 


ப இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படூத்தன யோவான்‌ ஸ்நானகனின்‌ 
பிரசங்கத்தை ஏரோது இராஜா ஏப்படி நிராகரித்தானென்று 6:14-29 
கூறுகிறது. அவன்‌ யோவானைக்‌ கொலை செய்கிறான்‌. 


ப மாற்கு 6:7,30. சீடர்கள்‌ திருத்தூதுப்பணியைச்‌ செய்து திரும்பிவந்தபோது 
பட்டணங்களிலும்‌, கிராமங்களிலும்‌ அநேக மக்கள்‌ இயேசுவைப்‌ பற்றி 
கேள்விப்பட்டிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ இயேசு யார்‌ என்று அவர்கள்‌ 
உணருகின்றார்களா? 


ப இயேசுவும்‌ அவருடைய சீடர்களும்‌ துரிதமாக அவ்விடத்தை விட்டுப்‌ 
போவதாக மாற்கு 6:45-46 கூறுகின்றது. மக்கள்‌ ஒரு அற்புதத்தைக்‌ 
கண்டிருக்கிறார்கள்‌. ஆனால்‌ இயேசு யாரென்பதையும்‌, எதற்காக 
வந்தாரென்பதையும்‌ அவர்கள்‌ உணரவில்லை. (யோவான்‌ 6:14-15 ஐயும்‌ 
வாசிக்கவும்‌). 


0 இயேசு தேவனென்று சீடர்கள்‌ உணரவில்லையென்று மாற்கு 6:47-52 
கூறுகிறது. 


வாசிக்கவும்‌ 
கடினமான வார்த்தைகள்‌ என்ன? 


ப “வனாந்தரமான ஓர்‌ இடம்‌” (வ௪.32) என்றால்‌ பட்டணத்திற்கு 
வெளியேயுள்ள ஒரு அமைதியான இடம்‌ என்று அர்த்தம்‌. கிரேக்கத்திலும்‌ 
இவ்வார்த்தையானது “அமைதியான இடம்‌” (வ௪.31), ஒதுக்குப்புறமான 
இடம்‌” (35) ஏன மொழிபெயர்க்கப்பட்டூுள்ளது. 


ப “மேப்ப்பனில்லாத ஆடுகள்‌” (வ௪.34). மேய்ப்பன்‌ என்பவன்‌ ஆடுகளை 
பரதுகாத்து, பரரமரிப்பவன்‌. ஆடுகளை கவனித்துக்கொள்ளவும்‌, 
வழிநடத்தவும்‌ அவைகளுக்கு ஒரு மேய்ப்பன்‌ தேவை. 


84 


பயிற்சி உதாரணம்‌ 


ப “ஐந்து அப்பங்கள்‌” (வச.38) என்பது சீறிய அப்பத்துண்டுகள்‌. ஐந்து 
அப்பங்களும்‌ இரண்டு மீன்களும்‌ ஒரு சிறுவனின்‌ இரவு உணவு என்று 
யோவான்‌ கூறுகிறார்‌ (யோவான்‌ 6:9). 


புரிந்து கொள்ளவும்‌ 
இந்த வேதப்பகுதியில்‌ இருப்பது யார்‌? 
ப அப்போஸ்தலர்‌ (சீடர்கள்‌): 


ப அவர்கள்‌ பட்டணங்களிலும்‌, கிராமங்களிலும்‌ பிரசங்கித்துவிட்டு திரும்பி 
வந்திருக்கிறார்கள்‌. அவர்கள்‌ நிகவும்‌ களைப்படைந்திருக்கிறார்கள்‌. 
அவர்களுக்கு ஓப்வு தேவை. 


ப அவ்வளவு பெரிய மக்கள்‌ கூட்டத்திற்கு உணவு கொடுப்பது இயலாத 
காரியம்‌ ஏன்று அவர்கள்‌ ஏண்ணுகிறார்கள்‌. 


ப கூட்டம்‌: 
ப 5000 மனிதர்கள்‌ இயேசுவைக்‌ குறித்துக்‌ கேள்விப்பட்டு அவரிடத்தில்‌ 
வந்திருக்கிறார்கள்‌. 
ப அவர்களுக்கு ஒரு மேய்ப்பன்‌ அல்லது தலைவன்‌ தேவை என்பதை 
இயேசு காண்கிறார்‌. எண்ணாகமம்‌ 27:15-17ல்‌ தேவனுடைய மக்கள்‌ 


“மேய்ப்பனில்லாத மந்தையைப்‌ போல்‌” இருக்கக்கூடாது என்று மோசே 
ஜெபிக்கிறார்‌. மக்களுக்குத்‌ தேவையான தலைவர்‌ இயேசுவே. 


ப வேதப்பகுதி முற்றிலும்‌ இயேசுவைக்‌ குறித்ததரயிருக்கிறது. 


ப இயேசு அவருடைய சீடர்களைக்‌ குறித்து அக்கறையுள்ளவராயிருக்கிறார்‌ 
(வச.31). 


ப அவரிடம்‌ வந்த 5000 மனிதர்கள்‌ மேல்‌ அவர்‌ இரக்கம்‌ பாராட்டுகிறார்‌ 
(வச.34). 


ப இயேசு மக்களை அனுப்பீவிடாமல்‌ அவர்களைப்‌ போஷிக்கிறார்‌. 


வேதப்பகுதி எதைக்‌ குறித்ததாயிருக்கிறது? 
ப இயேசு மக்களுக்கு போதிக்கிறார்‌. 


ப ஒரு சிறிய அளவு உணவிலிருந்து இயேசு 5000 ஆண்களையும்‌ (அத்துடன்‌ 
அநேக பெண்களையும்‌, சீறு பிள்ளைகளையும்‌ - மத்தேயு 14:21) 
போஷிக்கிறார்‌. 


85 


பயிற்சி உதாரணம்‌ 


ப எல்லோரும்‌ திருப்தியாக உண்டு முடித்தபின்‌ அங்கே 12 கூடைகள்‌ நிறைய 
உணவு இருந்தது. 


ப தனியாக ஒரு இடத்தில்‌ இயேசு ஒரு பெரும்‌ கூட்டத்தைப்‌ போஷித்தது 
மோசேயின்‌ காலத்தில்‌ தேவன்‌ வனாந்திரத்தில்‌ மன்னாவினால்‌ அவருடைய 
மக்களைப்‌ போஷீத்ததை நினைவுபடுத்துகிறது (யாத்ராகமம்‌ 16). தேவன்‌ 
வல்லமையுள்ளவர்‌ ஏன்பதையும்‌, அவரால்‌ கடினமான இடங்களுக்கடடாக 
அவருடைய மக்களை வாக்குப்பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு வர 
முடியும்‌ என்பதையும்‌ அவர்‌ காண்பித்தார்‌. 


அது ஏன்‌ கூறப்பட்டிருக்கிறது? அது இயேசுவைக்‌ குறித்து கூறுவதென்ன? 
ப அந்த அற்புதம்‌ இயேசு யார்‌ என்பதைக்‌ குறித்தாயிருக்கிறது. 


ப அவரே அவர்களுக்குத்‌ தேவையான மேய்ப்பனான தலைவர்‌ என்பதை மக்கள்‌ 
காண வேண்டுமென்று இயேசு விரும்புகிறார்‌. அவரே தேவனுடைய குமாரன்‌ 
என்பதை சீடர்கள்‌ புரிந்து கொள்ள வேண்டுமென இயேசு விரும்புகிறார்‌. 


ப இயேசு நமக்கு அற்புத உணவைக்‌ கொடுப்பதாக வாக்களிக்கவில்லை. இயேசு 
நமக்கு பணம்‌, உடைமைகள்‌, மற்றும்‌ நல்ல ஆரோக்கியத்தை 
வாக்குப்பண்ணவில்லை. இயேசு தேவனாய்‌ இருப்பதால்‌ நாம்‌ அவரை நம்ப 
வேண்டுமென்பதை அவருடைய அற்புதம்‌ ஏங்களுக்குக்‌ கற்றுக்கொடுக்கிறது. 


ப பசியாப்‌ இருக்கும்‌ மக்களுக்கு நாம்‌ உணவு கொடுக்க வேண்டும்‌ என்று இந்த 
அற்புதம்‌ நமக்கு கற்றுக்‌ கொடுக்கவில்லை. இயேசுவால்‌ நமக்கு அதைவிட 
அதிக முக்கியமானதைக்‌ கொடுக்க முடியும்‌ என்று அது நமக்கு கற்றுக்‌ 
கொடுக்கிறது. தேவன்‌ அவர்களுடன்‌ இருக்கிறாரென்பதையும்‌, அவர்‌ 
அவர்களை வாக்குப்பண்ணின தேசத்துக்கு கொண்டுபோய்‌ சேர்ப்பார்‌ 
என்பதையும்‌ யாத்திராகமத்தில்‌ தேவன்‌ வனாந்திரத்தில்‌ அவருடைய மக்களை 
மன்னாவினால்‌ பேோஷிப்பதினூடாகக்‌ காண்பிக்கிறார்‌. நமக்கு 
வாக்குப்பண்ணப்பட்டிருக்கும்‌ தேசமாகிய பரலோகத்தில்‌ நம்மைக்‌ 
கொண்டுப்போய்‌ சேர்க்க நாம்‌ அவரை நம்ப முடியும்‌ என்பதைக்‌ காண்பிக்க 
இயேசு 5000 பேருக்கு மேற்பட்டோரை ஒரு சீறு அளவு உணவின்‌ மூலம்‌ 
போஷிக்கிறார்‌. 


வேதப்பகுதியின்‌ முக்கிய விடயத்தைக்‌ கண்டு பிடிக்கவும்‌ 
இந்த வசனங்கள்‌ கூறும்‌ பெரிய காரியம்‌, முக்கிய விடயம்‌ என்ன? 


ப இயேசு மக்கள்மேல்‌ இரக்கம்‌ பாராட்டுகிறார்‌ - அவர்களுக்கு அவர்‌ போதித்து 
அதன்பின்‌ அவர்களை போஷிக்கிறார்‌. இயேசு தேவன்‌ என்பதை அவரது 
சீடர்கள்‌ நிச்சயமாக நம்ப வேண்டுமென்பதை அந்த அற்புதம்‌ காண்பிக்கிறது. 


86 


பயிற்சி உதாரணம்‌ 


திட்டமிடுதல்‌ - வேதப்பகுதியிலிருந்‌து ஒரு பிரசங்கத்தை 

திட்டமிடுவது எப்படி 

பிரசங்கத்தின்‌ முக்கிய விடயம்‌ 

வேதப்பகுதியின்‌ முக்கிய விடயத்தை நோக்கவும்‌. உங்கள்‌ 

பிரசங்கத்தைக்‌ கேட்பவர்களுக்கு இந்த முக்கிய விடயம்‌ எதைத்‌ 

தெரிவிக்கும்‌ என்பதை எழுதவும்‌. 

ப தேவனுடைய மக்களின்‌ அக்கறை மிக்கத்‌ தலைவர்‌ இயேசுவே. தேவனுடைய 

குமாரனாகிய இயேசு உங்களை திருப்திப்படுத்துவாரென்று அவரை 
நம்புங்கள்‌. 


உப விடயங்கள்‌ 
நீங்கள்‌ வேதப்பகுதியை எப்படி பிரிப்பீர்கள்‌? 
1. இயேசுவே அக்கறையுள்ள தலைவர்‌ (வச.30-34) 


2. இயேசுவால்‌ திருப்திபடுத்த முடியும்‌ (வச.35-44) 


உதாரண விளக்கம்‌ அல்லது கதையொன்றினைக்‌ கூறவும்‌ 

உங்கள்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்பவர்கள்‌ முக்கிய விடயத்தைப்‌ புரிந்து 
கொள்வதற்கு ஒரு உதாரண விளக்கம்‌ அல்லது வார்த்தை 
சித்திரத்தைக்‌ குறித்து சிந்திக்கவும்‌. 

ப இயேசு எவ்வளவு பெரியவர்‌ என்பதை நாம்‌ காண்பதற்காகவே இந்த செய்தி 
கொடுக்கப்படுகிறது. இந்த அற்புதத்தைப்‌ புரிந்து கொள்வதற்கு தேவன்‌ எப்படி 
அவருடைய யாத்திராகம மக்களை மன்னாவினால்‌ போஷித்தார்‌ (பாத்ராகமம்‌ 
16) என்பதைக்‌ கூறுவது உதவியாயிருக்கும்‌. அவருடைய மக்கள்‌ மீது 
தேவன்‌ அக்கறையுள்ளவராய்‌ இருந்தார்‌ என்பதையும்‌, அவரால்‌ அவர்களைப்‌ 
போஷித்து அவர்‌ வாக்குப்பண்ணின தேசத்துக்கு கொண்டுபோய்‌ சேர்க்க 
முடியும்‌ என்பதையும்‌ தேவன்‌ காண்பித்தார்‌. 


பிரயோகிக்கவும்‌ 
நீங்கள்‌ பேசும்‌ மக்களுடன்‌ எப்படி வேதப்பகுதியின்‌ முக்கிய 
விடயம்‌ தொடர்புறுகிறது. 


ப மக்கள்‌ இயேசுவிடம்‌ வருகிறார்கள்‌ - அவர்களுடைய தேவை என்னவென்று 
அவர்களுக்குத்‌ தெரியாது. நல்ல மேய்ப்பன்‌ அவரே ஏன்பதை இயேசு 
அவர்களுக்குக்‌ காண்பிக்க வேண்டும்‌. இயேசு தேவை என்பதை உங்கள்‌ 


87 


பயிற்சி உதாரணம்‌ 


பேச்சைக்‌ கேட்பவர்கள்‌ காண அவர்களுக்கு உதவி செய்யுங்கள்‌. அவர்கள்‌ 
இயேசுவுக்கு செவிகொடுக்கிறார்களா? 


ப தேவன்‌ வனாந்திரத்தில்‌ மன்னாவினால்‌ அவருடைய மக்களைப்‌ 
போஷித்ததுபோல, இயேசு அவர்களைப்‌ போஷிக்கிறார்‌. இயேசு 
தேவனாயிருக்கிறார்‌. இயேசு எவ்வளவு பெரியவர்‌ என்பதை உங்கள்‌ 
உரையைக்‌ கேட்பவர்கள்‌ கண்டு கொள்ளவும்‌, அவர்கள்‌ அவரிடத்திற்குத்‌ 
திரும்பவும்‌ அவர்களுக்கு உதவி செய்யுங்கள்‌. 


ப இயேசு அவர்களைப்‌ போஷிக்கிறார்‌. அவர்கள்‌ உண்டு திருப்தியடைகிறார்கள்‌. 
அங்கே பன்னிரண்டு கூடைகள்‌ நிறைய உணவு மிஞ்சியீருக்கிறது. 
இயேசுவால்‌ அவர்களுக்கு உதவிசெய்து அவர்கள்‌ வாக்குப்பண்ணப்பட்ட 
தேசமாகிய பரலோகம்‌ போய்‌ சேரும்வரை, அவருக்கு சேவை செய்ய 
அவர்களுக்கு பெலனைக்‌ கொடுக்க முடியும்‌ என்பதை உங்கள்‌ பீரசங்கத்தைக்‌ 
கேட்பவர்கள்‌ காண அவர்களுக்கு உதவி செய்யுங்கள்‌. அவரை அவர்கள்‌ 
நம்ப முடியும்‌. 


கற்பியுங்கள்‌ - ஒரு வேதப்பகுதியிலிருந்து 
பிரசங்கத்தை அல்லது உரையை எழுதுவது எப்படி 
ஆரம்பிக்கவும்‌ 


உங்கள்‌ பிரசங்கத்தை எப்படி ஆரம்பிப்பீர்கள்‌? 

ப பிரசங்கத்தின்‌ முக்கிய விடயம்‌: தேவனுடைய மக்களின்‌ அக்கறையுள்ள 
தலைவர்‌ இயேசுவேயாவார்‌. உங்களைத்‌ திருப்திப்படுத்த இயேசுவை 
நம்புங்கள்‌. 

ப உங்கள்‌ உரையை ஆரம்பிக்கும்போது, அவர்களுக்கு எது திருப்தியைக்‌ 
கொடுக்கும்‌ ஏன்று உங்கள்‌ உரையைக்‌ கேட்பவர்களிடம்‌ கேளுங்கள்‌. 
தங்களுக்கு திருப்தியைத்‌ தரும்‌ என்று மக்கள்‌ நினைக்கக்கூடியவைகளைக்‌ 
குறித்துப்‌ பேசுங்கள்‌: பணம்‌, பாலுறவு, உணவு, உலக இன்பங்கள்‌. 
இயேசுவால்‌ மட்டுமே உண்மையாக நம்மை திருப்திப்படுத்த முடியும்‌ என்று 
இந்த வேதப்பகுதி கூறுகிறது என்று மக்களிடம்‌ கூறுங்கள்‌. 


விளக்கவும்‌ 

உங்கள்‌ உப விடயங்களை எழுதி, நீங்கள்‌ வேதப்பகுதியை எப்படி 
உங்கள்‌ உரையைக்‌ கேட்கும்‌ மக்களுக்கு விளக்குவீர்களென்பதை 
சிந்திக்கவும்‌. 

1. இயேசுவே அக்கறையுள்ள தலைவர்‌ (வச.30-34) 


88 


பயிற்சி உதாரணம்‌ 


ப சீடர்கள்‌ நிகவும்‌ களைப்படைந்திருக்கிறார்கள்‌ - இயேசு அவர்களை 
ஓய்வெடுக்க அழைத்துச்‌ செல்கிறார்‌. 


ப ஜனங்கள்‌ இயேசுவிடம்‌ வருகின்றனர்‌ - இயேசு அவர்கள்‌ மேல்‌ மனதுருக்கம்‌ 


கொள்கிறார்‌. 

ப “மேய்ப்பனில்லாத ஆடுகள்‌” - மக்கள்‌ வழி தவறிப்போகிறார்கள்‌. 
அவர்களுக்கு சத்தியத்தைப்‌ போதித்து சரியான வழியைக்‌ காண்பிக்க ஒருவரும்‌ 
இல்லை. 

ப எண்ணாகமம்‌ 27:15-17 - இயேசுவே மக்களுக்குத்‌ தேவையான 


வாக்குப்பண்ணப்பட்ட தலைவர்‌ . 

ப சரியான சத்தியத்தை அவர்களுக்குப்‌ போதிப்பதின்‌ மூலம்‌ இயேசு அவர்கள்‌ 
மீது அக்கறை செலுத்துகிறார்‌. சத்தியத்தை நழக்குப்‌ போதிப்பதின்‌ மூலம்‌ 
தேவன்‌ நழ்மேல்‌ அக்கறை செலுத்துகிறார்‌! நாம்‌ அவருடைய 
வார்த்தைகளுக்குக்‌ கவனமாய்‌ செவி கொடுக்க வேண்டும்‌. 


2. இயேசுவால்‌ திருப்திபடுத்த முடியும்‌ (வச. 35-44) 


ப அது மாலை வேளையாயிருக்கிறது. இயேசுவும்‌ அவருடைய சீடர்களும்‌ 
மிகவும்‌ களைப்படைந்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌, இயேசு மக்கள்‌ கூட்டத்தை 
வீட்டுக்கு அனுப்பி விடவில்லை - அவர்‌ அவர்களைப்‌ போஷிக்கிறார்‌. 


ப இயேசு 5000 பேரைப்‌ போஷித்த சம்பவத்தைக்‌ கூறி அது ஏவ்வளவு பெரிய 
அற்புதம்‌ ஏன்பதை விளக்குங்கள்‌. 
ப அந்த அற்புதம்‌ இயேசு யார்‌ என்பதைக்‌ காண்பிக்கிறது - அவர்‌ தேவன்‌ 


ப இந்த அற்புதம்‌ ஒரு தனியான அல்லது வனாந்திரமான இடத்தில்‌ நிகழ்ந்தது. 
இது வனாந்திரத்தில்‌ மன்னாவை நமக்கு நினைவுவூட்டுகிறது - உங்கள்‌ 
முக்கிய உதாரண விளக்கத்தை உபயோகிக்கவும்‌. 


ப அவர்களுக்குத்‌ தேவையான மேய்ப்பத்துவத்‌ தலைவர்‌ அவரே என்பதை 
மக்கள்‌ காண வேண்டுமென்று இயேசு விரும்புகிறார்‌. அவரே தேவனுடைய 
குமாரன்‌ ஏன்பதை சீடர்கள்‌ புரிந்து கொள்ள வேண்டுமென்று இயேசு 
விரும்புகிறார்‌. 


ப இயேசு நமக்கு அற்புத உணவைக்‌ கொடுப்பதாக வாக்குப்‌ பண்ணவில்லை. 
இயேசு நமக்குப்‌ பணம்‌, பொருள்‌ மற்றும்‌ நல்லாரோக்கியத்தைத்‌ தருவதாக 
வாக்குப்‌ பண்ணவில்லை. அவர்‌ தேவனாகையால்‌ அவரை விசுவாசிக்க 
வேண்டுமென்று அந்த அற்புதம்‌ நமக்குக்‌ கற்றுக்‌ கொடுக்கிறது. 


89 


பயிற்சி உதாரணம்‌ 


உதாரணத்துடன்‌ விளக்கவும்‌ 

திட்டமிடல்‌ பகுதியில்‌ நாம்‌ முக்கிய உதாரண விளக்கமொன்றைக்‌ 

குறித்து சிந்தித்தோம்‌. நீங்கள்‌ வேறு உதாரணங்களைக்‌ குறித்தும்‌ 

சிந்திக்க வேண்டியிருக்கும்‌. 

ப இயேசு யார்‌ ஏன்பதை மக்களுக்குக்‌ காண்பிக்கவே அந்த அற்புதம்‌ நிகழ்ந்தது 

- அது அவர்களுக்குக்‌ கற்றுக்கொடுக்கும்‌ ஒரு அடையாளம்‌ - அது போக 
வேண்டிய வழியை நமக்குக்‌ காண்பிக்கும்‌ ஒரு சாலை அடையாளத்தைப்‌ 
போன்றது. அது நாம்‌ இயேசுவை நம்ப வேண்டுமென்று நமக்குக்‌ 
காண்பிக்கிறது. 


பிரயோகிக்கவும்‌ 

நீங்கள்‌ எப்போதும்‌ பல்தரப்பட்ட கேட்போர்‌ மக்கள்‌ குழவினரைக்‌ 
கொண்டிருப்பீர்கள்‌. அவர்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ நீங்கள்‌ என்ன 
கூறுவீர்கள்‌? 

விசுவாசத்தில்‌ நிறைந்த விசுவாசிகளுக்கு: 


ப இயேசுவுக்கு செவி கொடுக்க நேரத்தை ஒதுக்குங்கள்‌. அவரைக்‌ குறித்து 
அதிகமாக கற்றுக்‌ கொடுக்க அவரால்‌ முடியும்‌. 


ப இயேசுவிடமிருந்து ஜீவனைப்‌ பெற்றுக்கொள்ள மற்றவர்களை அவரிடம்‌ 
கொண்டு வாருங்கள்‌. 


விசுவாசத்தை விட்டுவிட வேண்டுமென எண்ணும்‌ விசுவாசிகளுக்கு: 


ப இயேசு எவளவு பெரியவரென்று பாருங்கள்‌. உங்கள்‌ பலத்துடன்‌ 
உங்களால்‌ தொடர்ந்து செல்ல முடியாது. ஆனால்‌ இயேசு பலம்‌ மிக்கவர்‌. 
அவர்‌ ஜீவ அப்பழாமிருக்கிறார்‌ - உங்கள்‌ ஆத்துமாவுக்குத்‌ தேவையான 
உணவு! அவரை நம்புங்கள்‌. 

கிறிஸ்தவர்களாக மாற விரும்பும்‌, ஆனால்‌ அதை எப்படிச்‌ 
செய்வதென்றறியாமல்‌ இருக்கும்‌ அவிசுவாசிகள்‌: 

ப அற்புத சுகத்திற்காக அல்லது பணத்திற்காக இயேசுவிடம்‌ வர வேண்டாம்‌. 
இயேசு உங்கள்‌ பெரிய தேவையைப்‌ பூர்த்தி செய்ய வந்தார்‌ - அவர்‌ உங்கள்‌ 
பாவங்கள்‌ மன்னிக்கப்படுவதற்காக, நல்ல மேய்ப்பனைப்போல தன்‌ ஜீவனை 
உங்களுக்காகக்‌ கொடுக்க வந்தார்‌ (யோவான்‌ 10:11). 

தாங்கள்‌ இரட்சிக்கப்படத்‌ தேவையில்லை என்று நினைக்கும்‌ 
அவிசுவாசிகளுக்கு: 

ப பணம்‌, உணவு, மற்றும்‌ பாலுறவு முதலியவை நம்மை திருப்திப்படுத்தாது. 
அது நமக்கு எப்போதும்‌ இன்னும்‌ அதிகமாகத்‌ தேவைப்படுகிறது. ஆனால்‌ 


90 


பயிற்சி உதாரணம்‌ 


இயேசுவால்‌ நமது பெரும்‌ தேவையைப்‌ பூர்த்தி செய்ய இயலும்‌ - நமது 
பாவங்கள்‌ மன்னிக்கப்பட வேண்டியதே நமது தேவையாகும்‌. அவர்‌ 
தேவனாயிருக்கிறார்‌. நீங்கள்‌ அவரை நிராகரித்தால்‌, நியாயத்தீர்ப்பின்‌ நாளில்‌ 
நீங்கள்‌ அவரால்‌ நிராகரிக்கப்படூவீர்கள்‌. 


நிறைவு செய்யவும்‌ 
உங்கள்‌ உரையை எப்படி நிறைவு செய்வது என்பதை சிந்திக்கவும்‌. 
ப பணம்‌, பாலுறவு, உணவு மற்றும்‌ உலக இன்பங்களால்‌ நம்மை ஒருபோதும்‌ 
திருப்திப்படுத்த முடியாது. அவை அப்பத்தைப்‌ போன்றவை - விரைவில்‌ 
நமக்கு மீண்டும்‌ பசி ஏற்படும்‌. ஆனால்‌ இயேசு நமது உண்மையான 
தேவைகளைப்‌ பூர்த்தி செய்ய வந்தார்‌. இயேசு நமக்குத்‌ தேவை. அவரே ஜீவ 
அப்பமாக இருக்கிறார்‌. இயேசு நிரந்தர திருப்தியைத்‌ தருகிறார்‌. 


ஜெபிக்கவும்‌ 
ப இயேசுவால்‌ மட்டுமே உண்மையான திருப்தியைக்‌ கொடுக்க முடியும்‌ 
என்பதை உங்கள்‌ பிரசங்கத்தைக்‌ கேட்பவர்களுக்குக்‌ காண்பிக்கும்படி 
தேவனிடம்‌ கேளுங்கள்‌. 
ப அற்புதங்களின்‌ நிமித்தமாக அல்லாமல்‌, இயேசுவின்‌ நிமித்தம்‌ மக்கள்‌ அதிக 
உற்சாகமடைய வேண்டுமென்று தேவனிடம்‌ கேளுங்கள்‌. 


மறுபரிசீலனை செய்யவும்‌ 


நீங்கள்‌ கற்பிக்கும்முன்‌, நீங்கள்‌ எழுதினதை மறுபரிசீலனை 
செய்யவும்‌. 


91 


வேதாகமத்தை கற்பித்தல்‌ 


தீமோத்தேயு 2:15 இப்படிக்‌ கூறுகிறது: “நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும்‌, 
சத்திய வசனத்தை நிதானமாய்ப்‌ பகுத்து போதிக்கிறவனாயும்‌ உன்னை 
தேவனுக்கு முன்பாக உத்தமனாய்‌ நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு.” 


PPP: வேதாகமத்தைக்‌ கற்பித்தல்‌ வேதாகமத்தை எப்படி கற்றுக்கொண்டு, புரிந்து 
கொண்டு, கற்றுக்கொடுப்பது என்பதைக்‌ கற்றுக்கொள்ள உங்களுக்கு உதவி 
செய்யும்‌. 


வேதாகமம்‌ தேவனுடைய விலைமதிப்பற்ற வார்த்தை. அது உலகத்தில்‌ உள்ள 
மிகவும்‌ அற்புதமான நூலாகும்‌! வேதாகமத்தை வாசிப்பது மற்றும்‌ 
கற்றுக்கொடுப்பது மிகவும்‌ முக்கியமானதும்‌ அற்புதமானதுமாகும்‌. நாம்‌ 
ஜெபத்துடனும்‌, கவனத்துடனும்‌ வேதாகமத்தைக்‌ கற்பிக்கும்போது மக்கள்‌ 
இரட்சிக்கப்படுவார்கள்‌. விசுவாசிகள்‌ மாற்றமடைவார்கள்‌, தேவனுடைய நாமம்‌ 
புகழப்படும்‌! 


அண்மைக்‌ காலமாக, வியாக்கியான பிரசங்கத்தின்‌ அவசியம்‌ குறித்து அதிகம்‌ 
பேசப்பட்டு வருகின்றது, எனினும்‌ ஆசியாவிலே இப்பிரசங்கமானது மிகக்‌ குறைந்த 
அளவிலேயே செய்யப்பட்டூள்ளது. இந்தப்‌ பாடநூல்‌ தொடரானது ஊழியர்களினதும்‌ 
மற்றும்‌ அநேக பிரசங்கிகளின்‌ வாழ்விலும்‌ அவர்கள்‌ விரைந்து இம்முறையை 
7 ஆரம்பிக்க உதவி செய்யும்‌. இன்றைய நாள்‌ ஊழியர்களுக்கு வியாக்கியான 
பிரசங்கமானது செய்ய முடியாத மற்றும்‌ நடைமுறைக்கொவ்வாத ஒன்றல்ல என்பதை இது 
காண்பிக்கிறது. வேதாகமப்‌ பகுதிகளைத்‌ திறந்து நடைமுறைக்‌ காரியங்களில்‌ பீரசங்கம்‌ 
செய்வதற்கு. இத்தொடரானது புதிய சந்ததியின்‌ ஊழியர்களை வேத வார்த்தையில்‌ 
வளர்ப்பதற்கு உதவி செய்யும்‌ 

அஜித்‌ பெர்னான்டோ, கற்பித்தல்‌ இயக்குனர்‌, கிறிஸ்துவுக்காக வாலிபர்‌, இலங்கை. 





வேதாகமத்தின்‌ அடிப்படையில்‌ தயாரிக்கப்பட்டு அதன்‌ வல்லமையையும்‌, (- 
பொருத்தப்பாட்டையும்‌ வெளிப்படுத்தும்‌ பிரசங்கங்கள்‌ உலகம்‌ முழுவதிலும்‌ 
இன்று மகத்தான தேவைகளிலொன்றாயிருக்கிறது.  வேதாகமத்தைப்‌ 
போதிக்கத்‌ தேவையான வளங்கள்‌ இல்லாத போதகர்களுக்கும்‌, ஏனைய | ந்‌ 
ஊழியர்களுக்கும்‌ இந்த PPP தொடர்‌ மிகப்‌ பெரியதொரு உதவியாயிருக்கும்‌. 

யோனத்தான்‌ லாம்‌, இயக்குநர்‌, இலங்கம்‌ பீரசங்கித்தல்‌, சர்வதேச இலங்கம்‌ பங்குதாரர்‌. 






த (01072 
ISBN 979-Bau 





-பீ04]-10-1] 
CTS | Publishing 
Colombo Theologica! Seminary 
64013 


